T. 3090 


கழக 

வெளியீடு : சஙக 


மதுரைக்குமரனார் 


O 


அண்ணாமலைப் பல்கலைக்கழக 

ஆராய்ச்சியாளர் 
திரு . ஒளவை . சு . துரைசாமிப் பிள்ளை 

அவர்கள் எழுதியது . 


எந்திய - 
கழகம் , லிமிடெட் , 

சென்னை 1 , 


முதற் பதிப்பு : செப்டம்பர் 1947 
இரண்டாம் பதிப்பு : மே 1949 


[ All Rights Reserved ] 


Published by 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY, LTD ., 
6 , CORAL MERCHANT STREET , . MADRAS . 

Head Office : 
24 ; - EAST CAR STREET , THIRUNELVELI . 


ப்பர் அச்சகம் , 6 , டேவிட்கள் தெரு , சன்னை .1 


. 

பதிப்புரை 
Next to the love of parents for their children , the strongest 
instinct both natural and moral that exists in man is the 
love of his country .-- Edmund Burke. 

தமிழ் மக்கட்குப் பொதுவாகவே தங்கள் மொழியிடத்தே ஒரு 
தனித்த அன்பு, அவரை யறியாமலே அவர் உடம்பில் நரம்புக் கால் . 
சரி , இன்றும் சரி , தமிழர்க்குத் தங்கள் தமிழ் நாட்டின் பால் தனி 
யன்பு ; தமிழ் நாட்டையும் தமிழர்களையும் ஒருவர் குறை கூறினால் 
அது பொறாத மனப் பண்பு என்றுமுள்ளதொரு பண்பாகும் . 

இப் பண்பாடு மேம்பட்டு நின்று நாட்டுக்கு நற்பணி புரிதற்கு 
மற்ற காலம் இக்காலமாகும் . தமிழ் நாடு உயர்தல் வேண்டும் ; தமிழ் 
மொழி வளம்பெறவேண்டும் ; தமிழர் பல துறையிலும் செல்வ 
முடையராதல் வேண்டும் எனும் உணர்ச்சியும் முயற்சியும் எத்திறத் 
தார் உள்ளத்திலும் இப்போது இடம்பெற்று விளங்குகின்றன . இவை 
செவ்விய நெறியில் வளர்ந்து நலம் பெறுதற்கு "யாதும் ஊரே யாவ 
ரும் கேளிர் " என்ற விரிந்த மனப்பண்புடைய சான்றோர்கள் பலர் 
உண்டாதல் வேண்டும் . அவர்களுடைய அறிவுரையும் ஒழுகலாறும் 
இன்றி யமையாதனவாகும் . 

இத்தகைய நற்சால்பு கொண்ட சான்றோர் தமிழ்நாட்டில் பண் 
டும் இருந்தனர் . இன்றும் இல்லாமல் இல்லை . இன்றையோரது 
சால்பு அரசியற் கட்சிக் கருத்து வேறுபாடுகளாலும் சமய சமுதாய 
பொருளாதார நிலைவேறுபாடுகளாலும் எல்லாரையும் ஒருங்கு இன் 
புறுத்தக் கூடிய நிலையில் அமைவது அரிதாக இருக்கிறது . இடைக் 
காலச் சான்றோர் சாதி சமய வேறுபாடுகட்கு இரையாகி நடுநிலை 
வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டனர் . அவர் அனைவரும் சைவர் , 
வைணவர் , சைனர் , பௌத்தர் , சாங்கியர் , வைசேடிகள் , மீமாஞ்சகர் 
என நிலை வேறுபாடு எய்தி யொழிந்தனர் . 

சாதி சமய நிற வேறுபாடின்றி மக்கள் அனைவரையும் ஒரு நிலை 
யில் வைத்து நோக்கும் சால்புடைய சான்றோர் பண்டைச் சங்க 
காலத்தில் பல்கியிருந்திருக்கின்றனர் . அவர்வாழ்வு முழுதும் உலக 
வாழ்வில் மக்கள் இன்ப வாழ்வு பெறுவதொன்றையே குறிக்கொண்டு 
இயங்கிற்று . " இன்னாதம்ம உலகம் ” என்றால் , அது கொண்டு மயங் 


4 


காதே ; " இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோர் " என்று வற் 
புறுத்தியது சங்க காலச் சான்றோரது சான்றாண்மை . 

இச்சான்றோர் வரலாறுகளைத் தனித் தனியே வைத்து நலங் 
காண வேண்டுமென்பது இன்றைய அறிஞர் பலரது நோக்கம் அதற் 
கேற்ப இக்காலத் தமிழகம் சங்க காலத் தமிழ் வாழ்வு பற்றிய கருத் 
துக்களை யறிவதில் விருப்பம் நிறைந்துளது . கூடும் கூட்டங்கள் 
பலவற்றினும் சங்க இலக்கியம் பொருளாக வரும் சொற்பொழி 
வையே யாவரும் விரும்புகின்றனர் . புதிய புதியவாய் எழுந்துவரும் 
திங்கள் தாட்களும் கிழமைத் தாட்களும் சங்க நூற் கருத்துக்களைக் 
கொண்ட கட்டுரைகளையே சிறப்பாய் யெளியிடுகின்றன . கல்லூரி 
களிலும் கலா சாலைகளிலும் தமிழ் இளைஞர்கள் சங்ககால வாழ்வைத் 
தெரிந்து கொள்வதில் பேரார்வமுடையரா யிருக்கின்றனர். 

இந்நிலையில் தமிழகத்துக்குத் தூய தமிழ் வாழ்வு நிலவிய சங்க 
காலச் சான்றோர் வரலாறுகளை உள்ளவாறு ஆராய்ந்து கண்டு எடுத் 
துரைக்க வல்ல தமிழ்ப் புலவர்களும் உளராயினர் . இவர்களைக் 
கொண்டு சங்க காலச் சான்றோர் வரலாறுகளைத் தனித் தனியே சிறு 
சிறு நூல்களாக எல்லாரும் படித்து இன்புறுமாறு எழுதுவித்து 
வெளியிட வேண்டுமெனத் தமிழறிஞர் பலரும் வற்புறுத்தினர் . 

இப்பணிக்கு உதவி செய்யுமாறு அண்ணாமலைப் பல்கலைக் கழ 
கத் தமிழாராய்ச்சிப் பகுதி விரிவுரையாளரான திரு , ஒளவை . சு . 
துரைசாமிப் பிள்ளையவர்களைக் கேட்டுக் கொண்டோம் . அவர்கள் 
பல ஆண்டுகளாகச் சங்க இலக்கியங்களில் தமது கருத்தைப் புகுத்தி 
ஆராய்ச்சிகள் பல செய்து வருபவர்கள் . அவர்கள் தாம் பல ஆண்டு 
கட்கு முன்பு ஆராய்ந்து தொகுத்திருந்த கருத்துக்களைக்கொண்டு 
கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக்குமரனார் எனப்பெயரிய 
இந்த ஆராய்ச்சியுரை நூலை எழுதித் தந்தார்கள் அவர்கட்குத் தமிழ 
கத்தின் சார்பாக எங்கள் நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறோம் . 

இதுகாறும் எங்கள் வெளியீடுகளை வரவேற்று ஊக்கிவரும் 
தமிழகத்துக் கல்லூரி கலாசாலைத் தலைவர்கள் இதனையும் ஏற்று எங் 
கள் தமிழ்ப்பணியை ஊக்குமாறு வேண்டுகின்றோம் . 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


உள்ளுறை 


1 


-.... 


... 


1. சங்க காலம் 
2. நல்லிசைப் புலமைச் சான்றோர் 
3. கோனாடு 
4. மதுரைக் குமரனார் 
5. முடிவேந்தர் தொடர்பு ... 
6. செல்வர் தொடர்பு 


10 
24 
60 
69 
93 . 


.... 


மதுரைக் குமரனார் 


1. சங்க காலம் 


யது . 


இந்தியப் பெருநிலத்தின் பல பகுதிகளிலும் நம் 
தமிழகப் பகுதி வரலாற்று வகையில் தனிச் சிறப்புடை 

தென்னிந்தியாவில் வடவேங்கடம் தென் குமரி 
யென்ற இரண்டிற்கும் இடையிலுள் நிலப்பகுதியே 
தமிழகம் . இதற்குக் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் 
கடலே எல்லையாகும் . ஒருசாலத்தே தென் பகுதியில் 
நிலப்பரப் பிருந்ததனால் , பழங்காலச் சான்றோர் சென் 
னெல்லையைக் கடலென்று கூறாமல் தென்குமரி யென்று 
கூறினர் . அந் நிலப்பகுதி கடலாற் கொள்ளப்பட்ட 
தென்று பழஞ் செய்யுட்கள் சில கூறுகின்றன . 
களின் இயற்கையமைப்புக்களை ஆராய்ந்த மேனாட்டறிஞர் 
பலரும் தென்கடல் ஒரு காலத்தே நிலமாக இருந்ததென்று 
கூறியுள்ளனர் , 

தமிழகத்துப் பழந்தமிழ் நூல்களுள் 
மிக்க பழமை வாய்ந்தது தொல்காப்பியம் . சங்க இலக்கிய 
மெனப்படும் தொகை நூல்களுள் இத் தொல்காப்பியத்துக் 
கும் முற்பட்ட செய்யுட்கள் சில உண்டு. ஆயினும் , நூல் 
வடிவில் உள்ளது தொல்காப்பியமே . அதற்குச் சிறப்புப் 
பாயிரம் கூறியவர் பனம்பாரனார் என்பவராவர் . அவர் 
நம் தமிழ்நாட்டைத் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் , 
இதற்கு வடக்கெல்லை வேங்கடமும் தெற்கெல்லை குமரியு 
மாம் என்றும் உரைத்துள்ளார் . 
தமிழகத்தின் வரலாறு காண்போர்க்கு மிக்க பழமை 

காலம் சங்க இலக்கிய காலமாகும் . அது தொல் 
காப்பியத்துக்கு முன்னும் பின்னுமாகிய காலமாகும். 
இதை நாம் இப்போது வழங்கும் முறையில் இரண்டா 

ம. கு .-- 1 


யான 


2 


மதுரைக் குமரனார் 


யிரம் ஆண்டுகட்கு முற்பட்ட காலம் என்பது பொருத்த 
மாகும் . இக்காலத்தே மேலை நாடுகளில் கிரேக்க நாடும் , 
எகிப்து நாடும் சிறப்புற்று விளங்கின . வடக்கே சிந்துவும் 
கங்கையும் பாயும் நாடும் அதனை படுத்திருந்த நாடும் ஆரிய 
நாகரிகம் நன்கு பரவியிருந்த காலமும் அந்தக் காலந்தான் 
தமிழ் நாட்டில் ஆரிய நாகரிகம் படர்ந்து ஓரளவு இடம் 
பெற்றிருந்ததும் அக் காலமேதான் . இதுபற்றியே சங்க 
காலம் தமிழக வரலாற்றில் முதலிடமாகக் கொள்ளப்படு 
கிறது . மேலும் , தமிழ் நாட்டில் இதுபோது நிலவும் தமிழ் 
நூல்களில் மிகப் பழையனவாக உள்ள தமிழ் நூல்கள் 
இக்காலத்தனவே . 

வேற்று நாட்டு நாகரிகம் ஒரு பொருளாகக் கருதத் 
தக்க அளவு படராமல் தமிழ் நாகரிகமே சிறந்து நிற்க 
விளங்குவது இச்சங்க காலமேயாகும் . நாட்டில் வாழ் 
பவர் தனித் தமிழர் ; அவரை ஆள்பவரும் தமிழர் ; ஆட்சி 
முறையும் தமிழ் ; அவர்கள் நினைப்பதும் பேசுவதும் எல் 
லாம் தமிழ் . ஆதலால் அக்காலம் தமிழகத்துக்குச் சிறந்த 
தொரு பொற்காலம் என்னலாம் . இதனை யடுத்து வந்த 
காலங்களில் தமிழ் நாகரிகம் வேற்று நாட்டு நாகரிகம் விர 
வித் தன் தனித்தன்மை குன்றியது ; அரசியல் , வாணிகம் , 
சமுதாயம் , சமயம் , மொழி முதலிய வாழ்க்கைக் கூறு 
களும் தமிழ்ப் பண்பில் குறைந்தன . 

இடைக்காலத்தில் , தமிழ் நாகரிகம் 
தேய்ந்துவிட்டது ; அரசியல் , சமுதாயம் , வாணிகம் , சம 
யம் , மொழி முதலிய பலவற்றிலும் வேற்று நாட்டுக் கூறு 
கட்கே முதலிடம் . தமிழகத்தில் தமிழர்க்கே முதலிடம் 
இல்லையாயிற்று . கலைத்துறையில் தமிழ்மொழி இரண்டா 
வது மொழியே. அரசியலில் அதற்கு இடமே கிடையாது ; 
ஆங்கிலத்துக்கே முதலிடம். அம்முறையே சமயத்தில் 
ஆரியத்துக்கு முதலிடம் . வாணிகத்தின் எல்லை நிலவுலகு 
முழுதும் பரந்துவிட்டது ; அதனால் அதற்கும் ஆங்கிலமே 
மொழியாய்விட்டது. பொருள் வகையிலும் தமிழர் வறிய 
ராயினர் ; அதனால் வடநாட்டவர்க்கும் பிறநாட்டவர்க்கும் 


பெரிதும் 


3 


சங்க காலம் 


வேறு 


கடன்பட்டனர் . தமிழரிற் பலர் கடல் கடந்து 
நாடடைந்து கூலிகளாய் வயிறுவளர்க்கலுற்றனர். இன் 
றும் இதுவேதான் நிலை . 


இனி வருவது எதிர்காலம் ; இருபதாம் நூற்றாண்டின் 
பிற்பகுதி . . இந்தியப் பெருநிலம் அரசியலில் மேலை நாட் 
டுக்குக் கீழ்ப்பட்டிருக்கும் நிலை மாறி விளங்கும் நற்காலம் ; 
அரசியல் , பொருள் , வாணிகம் முதலிய துறைகளில் இந்தி 
யப் பெருநிலம் தனக்குரிய உரிமையுடன் திகழும் சீரிய 
காலம் . தமிழகத்துக்குச் சிறப்பாக வரும் செம்மைக் 
காலம் . இக் காலத்தே வட இந்தியர்க்கு அரசியல் வகை 
யில் மேலை நாட்டவரிடமிருந்து விடுதலை கிடைக்கிறது . 
தமிழகத்துத் தமிழர்க்கு அரசியல் வகையில் மேலை நாட் 
வரிடமிருந்தும் , பொருள் வகையில் வட இந்தியரிடமிருந் 
தும் விடுதலை யுண்டாகிறது . இக் காலம் தென் தமிழர்க்குச் 
சிறந்த காலமன்றோ ? 


ட்ட 


இவ்வண்ணம் நம்மை நோக்கிவரும் இனிய உரிமைக் 
காலத்தில் தமிழர் , அரசியல் , பொருணிலை, வாணிகம் ,, 
கல்வி முதலிய பலவற்றையும் தமிழ்ப் பண்பு விளங்க மேற் 
கொள்ளவேண்டியவராகின்றனர் . 

பண்பாட்டை 
உள்ளவாறு அறிதற்குச் சங்க இலக்கியம் நிலவிய கால 
நிலை விளங்கத் தெரியவேண்டும் . தமிழகத்து அரசியல் 
முறை , பொருள் நிலை வகை , வாணிக வளர்ச்சி , கல்விப் 
பயிற்சி முதலிய பல தமிழ் நாகரிகக் கூறுகள் ஆராயப்பட 
வேண்டும் . இவற்றின் குறைவு நிறைவுகளைக் கண்டு நிறை 
வைப் பிற நாட்டவர்க்கு உணர்த்துவதும் , குறைவைப் 
பிறநாடுகளிலிருந்து கொணர்ந்து புகுத்தி நிறைப்பதும் 
தமிழர்க்குக் கடனாகும் . மேலைக் கடற்கரைக்கும் கீழைக் 
கடற்கரைக்கும் பரவியிருந்த பண்டைத் தமிழ் நாகரிகச் 
சிறப்பு மீளவும் பரவுவதற்குத் தமிழர் தங்களைச் செம்மை 
செய்து கொள்ளும் கடமையுடையராகின்றனர் . இதற்கு 
இப்போது செய்யவேண்டுவது யாது ? நாம் முன்னே 
சொன்னவாறு , தமிழரது தனித் தமிழ் வாழ்க்கைக் கால 


4 


மதுரைக் குமரனார் 


மாகிய 

காலத்தை ஒரு முறை ஆராயவேண்டும் . 
அதனை இங்கே சிறிது காணலாம் . 
சங்க 

காலத்தில் தமிழகம் வடவேங்கடத்தையும் 
தென் குமரியையும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லையாகக் 
கொண்டிருந்ததென்று முன்பே கூறினோம் . கிழக்கும் மேற் 
கும் கடல் . 

இப்போது உள்ள கேரள நாடும் கன்னட 
நாடும் அக்காலத்தில் இல்லை . அப்பகுதியும் தமிழகத்துத் 
தமிழ் நாடுகளேயாகும் . இந்நாடு சேர சோழ பாண்டியர் 
என்ற மூவேந்தர்க்கும் உரியதாயிருந்தது. தென்னாட்டின் 
மேலைக் கடற்கரையில் நிற்கும் மலை நிலமும் அதனைச் 
சார்ந்த உள் நாட்டுப் பகுதியும் சேர நாடு ; வேங்கடமுதல் 
இப்போதுள்ள தஞ்சை திருச்சிராப்பள்ளி யென்ற மாநாடு 
களின் எல்லையுள்ளிட்ட பகுதி சோழ நாடு , இதற்குத் 
தென்பகுதி முற்றும் பாண்டி நாடு . இவற்றையாண்ட 
வேந்தர் முறையே சேர சோழ பாண்டிய ரென வழங்கப் 
பட்டனர் . சேர நாட்டுக்கு வஞ்சியும் , சோழ நாட்டுக்கு 
உறையூரும் , பாண்டி நாட்டுக்கு மதுரையும் தலைநகர் 
களாகும் . 

இவ்வாறு தமிழகம் , நாட்டு வகையில் மூன்று பெரும் 
பிரிவு பெற்று மூன்று முடி வேந்தரால் ஆளப்பெற்று 
வந்ததாயினும் அரசியல் , வாணிகம் , மொழி , சமயம் என்ற 
வகையில் சிறு வேறுபாடும் இன்றியிருந்தது . அரசர் 
அனைவரும் “ வலியுடையோர்க்கே நிலம் உரியது 

என்ற 
கருத்துடையர் . அதனால் வலிமிக்க வேந்தன் , வலி 

குறைந் 
தானோடு போர் செய்து அவன் நிலத்தைக் கவர்வது 
தனக்கு அறமாகக் கருதினான் . ஒரு வேந்தன் கீழ் வாழும் 
குடிமக்களுள் வலிமிக்கோனைத் தலைவனாக்கி , அவன் கீழ் 
சில வூர்களைத் தொகுத்துச் சிறு நாடாக்கித் தனக்கு வரி 
செலுத்துமாறு ஏற்பாடு செய்தான் . அத் தலைவர் களுட் 
சிலர் நாளடைவில் வலிமிக்குக் குறுநில மன்னர்களாயினர் . 
இவ்வகையில் வலிமிக்கோருக்கும் வலி குறைந்தோருக்கும் 
இடையறாது போர் நடந்தவண்ணம் 

இருந்தது . 

குடி 
மக்களும் தாம் வாழும் இடமும் விளைக்கும் விளை நிலமும் 


சங்க காலம் 


5 


அரசர்க்கே யுரியவெனக் கருதினர் . தங்கள் நல்வாழ் 
வுக்கு அரசவேலி யல்லது வேறு வேலி இல்லையென 
உணர்ந்து குடிக்குக் குடியாகவும் படைக்குப் படையாக 
வும் வாழ்ந்தும் பயன்பட்டும் வந்தனர் . அவருள் வலியால் 
தலைவ ராயினவர் தம் வேந்தர்க்கு “ வினை வேண்டு வழி 
அறிவு உதவியும் , படைவேண்டு வழி வாளுதவியும் வந் 
தனர் . அவர் வலிமுற்றும் அறிவு ஆண்மை பொருள் படை 
என்ற நான்கு கூறாக அமைந்திருந்தது . அறிவு வேண்டி 
நல்ல கல்வி கற்றலும் , ஆண்மை வேண்டிப் படைப் பயிற்சி 
பெறுவதும் , பொருள் வேண்டி உழவு முதலிய தொழில் 
களை வளர்த்தலும் , படைவேண்டி மக்கட்கு நன்னடை 
பயிற்றுதலும் செய்து வந்தனர் . அறிவுடைய மக்களைத் 
தேர்ந்து சிறப்பித்து அவர் கூறிய அறிவு நெறி பற்றியே 
அரசு செலுத்தினர் . 

நிலப்பகுதியைக் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 
என்று நால்வகையாகப் பகுத்து அவ்வந்நிலத்து மக்கள் 
ஆங்காங்கு விளையக்கூடிய விளைபொருளை விளைத்தனர் . 
இந்நிலத்து மக்கட்கிடையே பண்டமாற்றுதலும் அதுவே 
வாயிலாக வாணிகம் செய்தலும் நிலவியிருந்தன . கடற் 
கரைப் பகுதியில் வாழ்ந்தோர் கலங்களில் தம் நாட்டு மிக்க 
பொருளைப் பிறநாடுகட்குக் கொண்டுசென்று வாணிகம் 
செய்தனர். வேற்று நாட்டுப் பொருள்களும் நம் நாட்டில் 
இறக்குமதியாயின. உள் நாட்டுப் பொருள்கள் காலிலும் 
வண்டியிலும் ) வெளி நாட்டுப் பொருள்கள் கலத்திலும் 
சென் 

றன . இருவகையாலும் இயங்கும் வாணிகப் பொருள் 
கட்கு அரசியல் சுங்கம் விதிப்பதும் உண்டு , உள்நாட்டு 
வணிகர்க்குக் கள்வரால் தீங்குண்டாகாவாறு 
யமைத்துவிடுப்பதும் கடற்கொள்ளைக்காரரை யடக்குதற் 
குக் கடலில் கலஞ்செலுத்திச் சென்று பொருதழிப்பதும் 
பண்டைத் தமிழ் வேந்தர் அரசு முறையாகக் கொண்டிருந் 


படை 


தனர் . 


பொருள் வளம் மிகுவது குறித்து நாட்டிலுள்ள காடு 
களை அழித்து நாடாக்கினர் ; நிலம் பள்ளமான 


46 


வேறுபாடின்றி எல்லார்க்கும் கல்வி பொதுப் பொருளாய் 
6 

மதுரைக் குமரனார் 
களைக் கண்டு குளம் அமைத்தனர் . கடலிற் கலஞ்செலுத்து 
வோர் இரவில் கரையறிந்து கொள்ளுமாறு கலங்கரை 
விளக்கம் நிறுவினர் ; கடலில் அவ்வக்காலந்தோறும் 
வீசும் காற்றின் இயல்பு கண்டு , அக்காலத்தே கலஞ் 
செலுத்து முறையைக் கண்டிருந்தனர் . தம் நாட்டில் 
இல்லாத புதுப் பொருள்களை வேற்று நாடுகளிலிருந்து 
கொணர்ந்தனர் . 

அதியமான் 

நெடுமான் அஞ்சியின் 
முன்னோர் வெளிநாட்டிலிருந்து கரும்பைக் கொணர்ந்தன 
ரென ஔவையார் கூறுகின்றார் . இவ்வகையால் சீனரும் 
யவனரும் இந்நாட்டிற்கு வந்துபோவா ராயினர் . 

கல்வித் துறையில் அரசர்கள் போரூக்கம் காட்டினர் 
உற்றுழி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றை 
நிலை முனியாது கற்றல் நன்று என்று வற்புறுத்தினர் . 
மக்களில் ஆண் , பெண் , உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற 
அமைந்திருந்தது . கற்றவன் கீழோனாயினும் மேலோனாகச் 
சிறப்பிக்கப்பட்டான் . பெண் மக்களும் பெரும் புலமை 
பெற்று வேந்தர் பாராட்டும் வீறு பெற்றிருந்தனர் . இசை 
யும் நாடகமும் மிக்க சிறப்புடன் வளர்க்கப்பெற்றன . 
வேந்தர்களும் செல்வர்களும் இயற்புலவரைப் பேணி இயற் 
றமிழும் , பாணரை யா தரித்து இசைத் தமிழும் , கூத்தரைச் 
சிறப்பித்து நாடகத் தமிழுமாகிய முத்தமிழையும் முறையே 
சிறப்புற வளர்த்து வந்தனர் . தமிழ் மக்கள் மணமாகா 
முன்னும் மணமாகிய பின்னும் கல்வி குறித்து வெளிநாடு 
கட்குச் செல்வதும் மரபு . இக்கல்வி எல்லாக் கலைகளையும் 
தன்னகத்தே கொண்டிருந்தது. வான நூல் , நில நூல் , 
பொருணூல் , அற நூல் என நூல்கள் பல உண்டு . 
நாடகங்கட்கும் நூல்கள் இருந்தன. களவு நூல் கனவு 
நூல் எனவரும் நூல் வகைகள் பண்டைத் தமிழரின் உள 
நூற் புலமையை விளக்கி நிற்கின்றன . 

உயர்வு , அகலம் , திண்மை , அருமை என்ற கூறுபா 
டமைந்த கட்டிடங்கள் கட்டுவதும் , மெல்லிய 
தும் , மணியிழைத்தலும் , பொன்னரித்தலும் , மீன் பிடித்த 


ஆடை நெய்வ 


சங்க காலம் 


7 


லும் , முத்துக் குளித்தலும் என்ற இவை போன்ற தொழில் 
வகைகட்கும் சங்க காலத்தில் குறைவில்லை . கல்வி போலத் 
தொழிலிலும் ஆடவர் பெண்டிர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் 
என்ற வேறுபாடு கிடையாது . போர்க்களத்தில் மகளிர் 
படையேந்திப் போர் செய்வதில்லையே தவிர , போரிற் 
புண்பட்டோர்க்கு மருத்துவம் செய்வதும் வேறு 
தொண்டு புரிவதும் உண்டு. 


பல 


நூல்கள் 


இங்கே கூறிய கல்வி , செல்வம் , தொழில் முதலிய 
வற்றால் தமிழ் மக்களிடையே வேறுபாடுகள் இருந்தன . 
ஆயினும் , உண்ணுதல் , பெண் கொள்ளுமுகத்தால் உறவு 
முறை கொள்ளுதல் முதலிய வகையில் இவ்வேறு பாடுகள் 
தடைசெய்யவில்லை. தமிழர் அனைவரும் ஓரின மாகவே 
யிருந்தனர் . இன்று காணப்படும் பிளவுகளும் வேற்றுமை 
களும் அன்று அச்சங்க காலத்தில் காணப்படவேயில்லை . 
ஊராட்சியும் நாடாட்சியும் அறிவு ஒழுக்கங்களிற் சிறந்த 
சான்றோர் துணைகொண்டு நடைபெற்றுவந்தன. மக்களும் 
நீண்ட 

வாழ்நாளுடையவராகவே இருந்திருக்கின்றனர் . 
இடைக்காலத்து 

மக்கட்குண்டாகும் நோய் 
நாலாயிரத்து 

நானூற்று நாற்பத்தெட்டென்று கூறும் . 
அவற்றுள் சற்றேறக்குறையப் பத்துப் பனிரண்டு நோய் 
கட்குத்தான் தமிழில் பெயருண்டு. பிறவெல்லாம் வேற்று 
மொழிப் பெயராகவே இருக்கின்றன . தமிழ் மக்களிடையே 
அந்நோய்கள் இருந்திருந்தால் அவற்றுக்குத் தமது தமிழில் 
பெயர் வைத்திருப்பர் . இதனால் தமிழ் மக்களிடையே 
அக்காலத்தில் நோயும் குறைவு என்பது சொல்லாமலே 
விளங்கும் . “ நோயின் றியன்ற யாக்கையர் என்று புல 

மக்கள் மெய்ந்நலத்தைப் பாராட்டியுள்ளனர் ,. 
பிசிராந்தையார் என்ற சான்றோர் ஒருவர் , தாம் பிறந்து . 
வளர்ந்த பாண்டி நாட்டைவிட்டுச் சோழநாட்டு உறை 
யூருக்கு வந்தபோது , அவரைக் கண்டோர் , அவர்க்கு 
ஆண்டுகள் மிகப் பல கழிந்தும் , மயிர் நரை யெய்தாமை 
கண்டு வியப்புற்றனர் . அவர் , “ என் குடியில் என் மனைவி 
யும் மக்களும் அறிவுடையவர் ; ஏவலரும் என் கருத்தின் 


வர்கள் 


8 


விழாக்கள் 


மதுரைக் குமரனார் 
படியே ஒழுகுவர் ; எங்களூரில் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த 
சான்றோர் இருந்து ஊராட்சி செய்கின்றனர் ; எங்கள் 
நாட்டு வேந்தனும் அல்லவை செய்யான் ; இவ்வாறு யாங் 
கள் கவலையற்ற வாழ்க்கை நடத்துவதால் நரை திரைகள் 
எங்களை நாடா என்று கூறியுள்ளார் . 
நாட்டில் ஊர்கள்தோறும் அவ்வக் காலங்களில் 

நடைபெறும் . விழாக்கள் நெடுநாட்கள் 
தொடர்ந்து நடக்கும் . அரசர்கட்குப் பிறந்த நாள் விழாக் 
களும் , ஆண்டிற் புதுமழை பெய் தவிடத்துப் புதுநீர் 
விழாக்களும் , கடலாட்டு , குன்று விளையாட்டு , செண் 
டாட்டு முதலிய விளையாட்டு விழாக்களும் நடைபெற்றன. 
இவ்விழாக்களில் , விழா நிகழ்ச்சி காணவரும் மக்கட்கு 
ஊரவர் வரையாது விருந்து செய்வர் . போர் செய்து 
வெற்றிபெற்ற வேந்தன் , தன் வீரர் சூழ இருந்து விருந் 
துண்டு வெற்றிவிழாக் கொண்டாடுவன் , அக்காலத்தே 
கூத்தும் பாட்டும் மிகுந்து மக்கள் உள்ளத்தே மிக்க கிளர் 
சியை யுண்டுபண்ணும். வெற்றி வகையால் தான் ஈட்டி 
வந்த பொருளை வேந்தன் பலர் க்கும் வழங்கிப் பாட்டும் 
உரையும் பெறுவன் . அறவழியில் போர் செய்து மாண்ட 
வீரர்க்குக் கல்லெடுத்து , அதன் கண் அவருடைய பெயரும் 
பீடும் எழுதி , நீராட்டி நிறுத்தி விழாக் கொண்டாடினர் . 
சுருங்கச் சொல்லின் நாடுகளின் சிறப்பெல்லாம் , அவற் 
றுள் மக்கள் கொண்டாடி மகிழும் விழாக்களையே பொறுத் 
திருந்ததென்றே கூறலாம் . 

கடவுள் வழிபாட்டிற்கு அக்காலத்தே இடமில்லா 
மல் இல்லை. குறிஞ்சி நாட்டவர் முருகனையும் , முல்லை 
நாட்டவர் திருமாலையும் , மருத நிலத்தவர் இந்திரனையும் , 
நெய்தல் நிலத்தவர் வருணனையும் , பாலை நிலத்தவர் கொற்ற 
வையையும் சிறப்பாக வழிபட்டனர். இங்ஙனம் வழிபாட்டு 
வகையில் கடவுளர் பலர் கூறப்படினும் , “ எல்லாவற்றிற் 
கும் மேலாய கடவுள் ஒருவரே; அவர்க்கு இன்ன உரு, 
இன்ன நிறம் என்பது கிடையாது ; உயிரும் உடம்புமாகிய 
எல்லாவற்றி னுடைய இயக்கங்கட்கும் காரணராதலின் 


சங்க காலம் 


9 


பகை 


அவர் இயவுள் ; ஐம் பொறிகளையும் மன முதலிய உட் 
கருவிகளையும் கடந்து நிற்றலால் கடவுள் என்ற கொள்கை 
அம்மக்கள் மனத்கே வேரூன்றியிருந்தது. இன்னவுரு 
வென்றும் இன்ன நிறமென்றும் சொல்லற்கியலாத அக் 
கடவுளை வழிபடுதற்குக் குறியாக , மன்றங்களில் கந்து 
எனப்படும் தறிகளை நட்டு அவற்றை வழிபட்டனர் . 
யரசர் நாட்டினின்றும் சிறை கொணரப்பட்ட மக்களுள் 
மகளிர் பலரும் இம் மன்றங்களில் இருந்து இக்கந்துக் குறி 
களை வழிபட்டனர் . குறியென்பது வடவாரிய மொழியில் 
லிங்கம் எனப்படும் . இக்கருத்தை யறியாத பிற நாட்டு 
ஆரியரையுள்ளிட்ட மக்கள் , இக்கந்து வழிபாட்டைத் 
தவறாகக்கொண்டு 

பொய்க் கருத்துக்களைப் 

புகுத்தி 
விட்டனர் ! உயிர் வாழ்வுக்கு இம்மை , மறுமை , 

வீடு என்று 
மூன்று நிலை யுண்டு. இம்மை வாழ்வு இவ்வுலக வாழ்வு; 
இவ்வுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்து புகழ் பெற்றோர் மறுமை 
யுலகில் இமையவராய் இன்புறுவர் ; இவ்விருவகை வாழ்வும் 
இனிது அமைவது வேண்டி நிலந்தோறும் தெய்வங்கள் 
நாட்டப்பட்டன . வீடுபேறு என்பது பிறவாநிலை. அதனை 
வேண்டுவோர்க்குக் கந்துக் குறி வழிபாடு அமைந்திருந் 
தது . தொல்காப்பியமும் அதன் கட் காணப்படும் பொருட் 
கூறுகட்கேற்பச் சான்றோர் பாடிய பல பாட்டுக்களிலிருந் 
தும் தேர்ந்து தொகுத்துக் கொள்ளப்பட்ட தொகை நூல் 
களுமே இப்போது 

தொகுத்தற்கு 
நிலைக்களமாயிருந்த குறிப்புக்களும் பிற பாட்டுக்களும் 
வரலாறுகளும் நூல்களும் இறந்து போயின . 
இக்கடவுள் நிலையை விளங்க விரிவாக அறிந்துகொள்வது 
அருமையாக இருக்கிறது . 


கிடைக்கின்றன . 


அதனால் 


மக்களைப் போல நம் நாட்டில் நூல்கள் இறப்பதும் 
இயற்கை . பழங்காலத்துத் தமிழ் வேந்தர் மேற்கொண் 
டிருந்த போர் முறைகளுள் பகைவ ரூரைத் தீக்கிரை யாக்கு 
தல் ஒன்று . அதனால் நூல்கள் அழிதற்கு இடமுண்டு. 
வேற்று நாட்டவர் போந்து இந்நாட்டு மக்கள் இவர்தம் 
தொன்மை யுணர்ந்து செம்மை நிலை பெறாவாறு செய்வது 


10 


மதுரைக் குமரனார் 


குறித்து நூல்களை யழித்ததுமுண்டு. மதுரைமா நாட்டுக் 
குத் தலைவராய்ப் போந்திருந்த வேற்று நாட்டவரொருவர் 
தேடித் தொகுத்திருந்த பழைய தமிழ் ஒலையேட்டுச் சுவடி 
கள் , இரு நூறு நாட்கள் குதிரைக்கு வெந்நீர் காய்ச்சுதற்குப் 
பயன்பட்டன என்பர் . இம்மட்டோ ! ஆடிப் பதினெட்டாம் 
பெருக்கென்னும் நீர்விழாவின் பெயரால் அழிந்த நூல்கள் 
எத்தனை எத்தனையோ ! யார் அறிவார் ? வெள்ளையராட்சி 
இந்த நாட்டில் நிலைபெறுமுன் நாயக்க மன்னரும் , மராட்ட 
மன்னரும் , சளுக்க மன்னரும் , பல்லவ மன்னரும் ; சோழ 
பாண்டிய சேர மன்னரும் எனப் பல திற வேந்தர் ஆட்சி 
நிலைநின்று நடந்த தெனக் கல்வெட்டுக்களும்பிறவும் கூறு 
கின்றனவே ? அவ்வாட்சி நிகழ்ச்சிகளைக் குறித்த ஏடுகளுள் 
இப்போது சிலவேனும் உண்டா ? கல்வெட்டுக்களும் ஆங் 
காங்குச் சிதறிக் காணப்பெறும் செப்பேடுகளும் தவிர 
வேறு ஒரு குறிப்பும் கிடைக்கிறதில்லை. இவையெல்லாம் 
குறிக்கொண்டு தேடிப் பற்றறத் துடைத் தெடுப்பதுபோல 
அழிப்புண்டும் அழிந்தும் போயின . இவற்றின் வேறாகக் 
கடல்கோட்களும் 

களவியலுரை 

காட்டுமக் 
போலும் மற்றக் காலங்களும் தம்மால் இயன்ற அழிவினைச் 
செய்துள்ளன . 


காலம் 


2. நல்லிசைப் புலமைச் சான்றோர் 

சங்க இலக்கியக் காலத்தை யுணர்த்தற்கு துணை 
செய்யும் சான்றோர் சங்க இலக்கியங்களிற் காணப்படும் 
நல்லிசைப் புலமை படைத்த சான்றோராவர் . போர்த் 
துறையில் நற்புகழ் பெறுவோரையும் சான்றோர் என் 
பது சங்ககால மரபு . அதனால் நல்லிசைப் புலமை மிக்க 
சான்றோர் என அவர்களைப் சிறப்பித்தல் வேண்டிற்று . 
இச்சான்றோர் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் தமிழ்ச் 
சங்கம் இருந்த தென்றும் , அது மூன்று நிலையாகவைத்துத் 
தலைச்சங்கம் , இடைச்சங்கம் , கடைச்சங்கமென வரும் என் 
றும் , முதலில் அதன் கண் நாலாயிரத்து நானூற்றெண் 
மரும் , இடையில் நானூற்று நாற்பத்தெண்மரும் , கடையில் 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


11 


நாற்பத்தெண்மரும் இருந்தனரென்றும் , இவருள் அரசர் , 
செல்வர் , ஆடவர் , பெண்டிர் , பார்ப்பார் , வணிகர் , வேளா 
ளர் முதலிய பலரும் இருந்தனரென்றும் ஆராய்ச்சியாளர் 
கூறுவர் . இதனைக் கொள்ளா தொழிபவரும் உண்டு. 
நெடுங்காலமாக இச்செய்தி தமிழ் நாட்டில் தொன்று 
தொட்டு வழங்கி வருதலால் , இதனைக் கொள்ளோமென்று 
மறுத்தல் நேர்மையாகாது . இச் செய்தியால் ஒரு சிறந்த 
உண்மை புலனாகிறது . ஒரு காலத்தே நல்லிசைப் புலமை 
மிக்க சான்றோர் மிகப்பலர் இருந்தனரென்பதும் , வரவர 
அவர் தொகை குறைந்த தென்பதும் , புலமைக்குப் பாலும் 
தொழிலுமாகிய வேறுபாடு கிடையாதென்பதுமாம் . 
வேற்று நாட்டவர்களின் மொழி கலை அரசியல் வாணிகம் 
சமயம் முதலிய கூறுகள் விரவி மக்கள் தொகை பெருகி 
நிற்கும் இந்நாளில் பிழையறத் தங்கள் தாய் மொழியில் 
நினைக்கவும் பேசவும் எழுதவும் வல்லவர் தொகையே நூற் 
றுக்கு ஐந்து பேருக்குமேல் இல்லை யென்றால் , பண்டை 
நாளில் புலவர் தொகைமிகக் குறைந்து போயிற்றென்பதில் 
வியப்புண்டா தற்கு இடமெங்கேயிருக்கிறது . 


தமிழ் மக்களே வாழ்ந்த தமிழகத்தில் தமிழரசும் , 
தமிழ் மொழியும் தமிழ் வாணிகமுமே நிலவியபோது 
தமிழ்ச் சான்றோர் தொகை குறைவானேன் ? இடைக் 
காலத்திலும் இக்காலத்திலும் வேற்றுநாட்டுப் படர்ச்சி 
யால் ஒருகால் குறையலாமாயினும் , இரண்டாயிர மாண்டு 
கட்கு முன்பு சான்றோர் தொகை குறைவது தகாதன்றோ? 
என்ற எண்ணம் நம்மனோர் மனத்தே எழலாம் . அவ்வாறு 
எழுவதும் முறையே . இக்காலத்தே எல்லா நாடுகளிலும் 
அந்த நாட்டு அரசியல் , அதன் கீழ் வாழும் மக்கள் கல்வி 
யறிவு உடையராக வேண்டுமென்பதைத் தன் கடனாக 
மேற்கொண்டிருக்கிறது . அத்தகைய அரசியற் சூழலில் 
நாம் வாழ்கின்றோமா தலால் , நாம் இவ்வாறு நினைப்பது 
முறையாகிறது . பழங்காலத்தில் அரசர்கள் இக்கொள் 
கையை மேற்கொண்டிலர் ; எல்லா நாடுகளும் பழைய 
காலங்களில் இதனை மேற்கொள்ளாமலே இருந்திருக் 


12 


மதுரைக் குமரனார் 


கின்றன . 


கல்வித் துறையில் மிக்க மேன்மை யடைந்திருக் 
கும் நாடுகளிலும் பழங்காலம் நம் நாட்டில் இருந்தது 
போலவே இருந்தது . ஆயினும் , எனை நாட்டு அரசர்களைக் 
காட்டிலும் பழந் தமிழ்நாட்டு அரசர்கள் கல்வியின் இன்றி 
யமையாமையை யுணர்ந்திருந்தனர் ; அரசியல் , அறிவுடை 
யோன் செலுத்தும் வழியிலே செல்லும் என்றும் , அரசி 
யலைக் " காவற்சாகாடு ( காவலாகிய வண்டி ) என்றும் , 
அதனைச் செலுத்தும் பாகனாகிய வேந்தன் கல்வியறிவுடை 
யனாய் நெறியறிந்து செலுத்தும் நீர்மையனாக வேண்டும் ; 
அவ்வாறு இல்லையாயின் நாட்டில் பகைமலிந்து தீங்கு விளை 
விக்குமென்றும் தமிழ்வேந்தர் நன்கறிந்திருந்தனர் . அவன் 
செவிசுடத்தக்க சொற்களை அறிவுடையோர் கூறினும், 
அவற்றை அமைதியுடன் ஏற்று ஆவன செய்வது அவ 
னுக்கு இயல்பாகவும் இருந்திருக்கிறது . இவ்வாறிருந்தும் 
நாட்டு மக்களுக்கும் அவனுக்கும் இருந்த தொடர்பு , கல் 
வித் துறையில் அவன் கருத்தை யீர்த்து நிறுத்தவில்லை. 

பண்டைத் தமிழ் வேந்தன் தன்னாட்சிக்குட்பட்ட 
நாடு தனக்கே யுரிய தென்றும் , தன் கீழ் வாழ்வார் நாட் 
டில் விளைந்து வரும் வருவாயில் ஒரு பகுதியைத் தரக் கட 
மைப்பட்டவரென்றும் கருதினான் . மக்கள் தன் நிலத்தே 
விளைவன விளைத்து ஈட்டுவன ஈட்டி நுகர்வன நுகர்ந்து 
உடலோடுகூடி உயிர் வாழ்தற் பொருட்டுத் தங்குவதற் 
காகத் தரப்படும் தங்குகூலி ( வாடகை ) யென்று கூடப் 
பொருள்படுமாறு குடிகள் இறுத்த இறை அக்காலத்தில் 
அமைந்திருந்தது . இறை யென்பதற்குத் தங்குதல் 
பதும் பொருளாகும் . இதனால் குடிகள் 

விளைக்கும் 
பொருள் தனக்குரிய வருவாயா தலால் , அது குன்றாத 
வண்ணம் குடிகளையும் விளை புலங்களையும் காப்பது அரசி 
யல் முறையென்று பண்டையரசன் நினைந்தொழுகினான் . 
அதனால் கல்வியறிவு பெறுதல் மக்கள் பொறுப்பாயிற்று . 

" வலியுடை வேந்தர்க்கே நிலவுலகம் உரியது 
கொள்கை சங்க கால வேந்தர் உள்ளத்தே குடிகொண் 
டிருந்தது . குறைந்த வேந்தன் , அறிவால் ஆராய்ந்து , 


என் 


11 என்ற 


வலி 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


13 


11 


இந்நிலம் வேந்தர் படைப்பன்று ; கடவுள் படைப்பு ; நலஞ் 
செய்தார்க்கு இன்பமும் தீமை செய்தார்க்குத் துன்பமும் 
உண்டாகுமாறு செய்யும் கடவுள் போல , நிலவேந்தர் குடி 
களின் குறை நீக்கி முறை செய்து நல்லோர்க்கு அளியும் 
தீயோர்க்குத் தெறலும் வழங்குவது முறை ; அதனால் இந் 
நிலம் எல்லா வேந்தர்க்கும் பொது என்று கூறுவது 
முண்டு. வலியுடை வேந்தன் “ பொதுச்சொல் பொறாது 
போர் உடற்றி வலி குறைந்த மன்னனது நாட்டைத் தன் 
அடிப்படுத்தினான் . நிலம் சூழ்ந்த கடல் மக்கள் வாழ்தற் 
குரிய இடமாகா தாயினும் , கலத்திற் சென்று வேற்று நாடு 
களிலிருந்து பொருள் கொணர்ந்தீட்டு தற்கு வாயிலாத 
லால் , அதுவும் பொதுவாகாது என அதன்மேலும் தன் 
ஆணை செலுத்தின தமிழ் வேந்தரும் உண்டு . “ சினமிகு 
தானை வானவன் குடகடல் , பொலந்தரு நாவாய் ஓட்டிய 
அவ்வழிப் , பிறர் கலம் செல்கலாது ( புறம் . கஉ சு ) என்று 
சான்றோர் கூறுவது காண்க . 


இக்கருத்தால் தமிழ் வேந்தர்க்கு வலி பெறுவதிலே 
பெரு நோக்க முண்டாயிற்று . அவ்வலி, தோள்வலியும் 
பொருள் வலியும் என இருவகையில் பெரிதும் இயன்றது . 
தோள்வலி படைப் பயிற்சியால் உண்டாவது . பொருள் 
வலி குடி மக்கள் விளைத்துத்தரும் பொருளால் வருவது . 
அதுகொண்டு வேந்தர்க்குப் படைவீரரும் துணை வரும் 
உளராயினர். அவர் பாலும் தோள்வலியே பெரிதும் 
எண்ணப்பட்டது . பொருளை எளிதிற் பெறுங் கருத்தால் , 
முடிவேந்தர் மூவரும் தம் 

நாடுகளைச் சிறுசிறு நாடுகளாக்கி 
வலிமிக்க தலைவர் தலைமையின் கீழ் இருப்பித்துப் பொருள் 
பெருக்குதலில் கண்ணுடையராய் அதுவாயிலாக 
டைப் பரப்புவதில் பெருநோக்க முடையராய் விளங்கினர் . 
இவ்வகையில் வேந்தர்கட்கும் வேத்தியல் தலைவர்கட்கும் 
கல்விப் பேற்றில் கருத்து மிகுதியும் செல்லா தாயிற்று . 
வேந்தர்களிற் பெரும்பாலாரும் தலைவர்களிற் பலரும் சிறி 
தளவே கல்வி கற்றமைந்தனர் . குலவிச்சை கல்லாமலே 
பாகம் படும் ” என்ற கருத்தும் அவர்கட்குத் துணை 


நாட் 


14 


மதுரைக் குமரனார் 


யாயிற்று . 


அரசரது அரசுரிமையும் தலைவர்களது தலைமை 
யும் தொழிலாளரது தொழின்மையும் வழிவழியாக வரும் 
அளவில் ஒழுகிவந்தன . இவ்வகையால் கல்வி நலம் மக்க 
ளிடையே பரவிப் பெருகுதற்கு வாய்ப்பிழந்தது . 

மேலும் , மைந்து பொருளாக வேந்தரிடையே அடிக் 
கடி போரும் நடந்து வந்தது . ஆனியற் பார்ப்பனரும் 
பெண்டிரும் பிணியுற்றோரும் மகப்பெறாதவரும் ஆகிய 
இவர்கள் போரில் விலக்கப்பட்டனர் . இந்தச் சிறப் 
புடைய அறத்தால் பார்ப்பனர் முதலியோர் இடை 
யூறின்றி நீங்கினர் . 

உடல் நலமும் குடிவளமும் படைத்த 
ஆண் மக்கள் தொகை குறைவ தாயிற்று . அடிக்கடி நிகழும் 
போரில் நல்லாண்மையுடைய மக்கள் இறந்தனர் . மிகச் 
சிலரே எஞ்சினர் . பார்ப்பனர் அக்காலத்தே ஓதுதல் , 
வேள்வி செய்தல் முதலிய தொழில்களில் ஈடுபட்டனரே 
யன்றி , உழவு , வாணிகம் முதலிய தொழில்களில் ஈடு 
படாது பிறர் உழைத்துப் பெறும் பொருள் பெற்று 
வாழ்ந்துவந்தனர் . ஆயினும் , அவர் தொகையும் பெருக 
வில்லை . இன்றும் அவர் மிகச்சிலராகவே உள்ளனர் . 
அவர் செய்த அறுவகைத் தொழில்களும் அவர் குடிபெரு 
கத்தக்க ஆக்கத்தை அவர்கட்கு நல்கவில்லை யென்பது இத 
னால் விளங்குகிறது . நல்ல ஆண் மக்கள் குறைந்தமையின், 
பெண்டிராலும் நாடு அறிவுடைய நன்மக்களைப் பெறும் 
வளம் பெறாதாயிற்று . பிணியுற்றோரும் மகப்பெற 
தோரும் நாட்டில் இருந்தும் நாட்டுக்குப் பயன்படா ராயி 
னர் . இவ்வாற்றால் தமிழ் வேந்தர் அடிக்கடி செய்த 
போர்கள் தமிழ் மக்களின் குடி வளத்தைச் சீரழித்து வந் 
தன என்பது நன்கு விளங்கும் . இந்நிலையில் அறிவுடை 
நன்மக்கள் மிகக் குறைவாக இருந்தனரென்பதும் , அதனால் 
கல்வியறிவு எல்லா மக்களிடத்தும் பரவி நிலவ இயலா 
தாயிற்றென்பதும் இனிது புலனாகின் றன . 

இங்ஙனம் கல்வி கேள் விமிக்க சான்றோர் தொகை 
சிறி தா தலை வேந்தர்கள் உணராமல் இல்லை . அவர்கட்கு 
வேண்டும் உதவியைச்செய்து பேணுவது தமக்குக் கட 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


15 


நன்று 


ன 


6 . 


னென்பதை நன்கறிந்திருந்தனர் . பாண்டியன் ஆரியப் 
படை கடந்த நெடுஞ்செழியன் அறிவுடையோன் ஆறு 
அரசும் செல்லும் , " ஆதலால் , உற்றுழி யுதவியும் உறு 
பொருள் கொடுத்தும் , பிற்றைநிலை முனியாது கற்றல் 

என்று வற்புறுத்தினான் . தொண்டைமான் 
இளந்திரையன் நாடு காக்கும் வேந்தர் நல்லறிவுடையராதல் 
வேண்டு மென்றான் . சோழன் நல்லுருத்திரன் , “ மெலி 
வில் உள்ளத்து உரனுடையாள ரா சான்றோர் கூட் 
டுறவே பெறத்தக்கதென்று பேசினான் . கடலுள் மாய்ந்த 
இளம் பெருவழுதி , ( தமக்கென முயலாது பிறர்க் 
கென முயலும் 

சான்றோர் இருத்தலால் உலகம் உள தா 
கின்றதென்று உரைத்தான் . பாண்டியன் தலையாலங் 
கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தன் நிலவரை 
புலவர் பாடும் புகழ் படைக்க வேண்டுமென விழைந்தான் . 
சேரமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ, “ அருள் 
வந்தவை காட்டி , மேனின்று மெய்கூறும் கேளிர் ” எனச் 
சான்றோரைப் பாராட்டினான் . தமிழ்ச் சான்றோருடைய 
சால்புகளை நன்கறிந்த தமிழ் வேந்தர் , அவராற் பாடப் 
பெறும் புகழைத் தாம் மேற்கொண்டு புரியும் அரசியலின் 
ஊதியமாகக் கருதினர் ; புலவர் பாடாதொழிவது தமக் 
குக் கேடென்றும் அஞ்சினர் . 

புலவர் பாடும் 

புகழுடை 
யோர் விசும்பின் , வலவனேவா வானவூர்தி எய்துவ 
ரென்பது அக்காலத்துக் கொள்கை . புலவர்களின் புலமை , 
பாவன்மை , நாவன்மையாகிய நலங்களில் தமிழ் வேந்தர் 
பெருமதிப்புக் கொண்டிருந்தனர் . புலவர் பெருமானான 
கபிலர் பாட்டுக்களை வியந்த சேரன் மாந்தரஞ் சேரல் 
இரும்பொறை யென்பவன் பொருந்தில் இளங்கீரனாரை 
பார்த்து , 

செறுத்த செய்யுள் செய் செந்நாவின் , 
வெறுத்த கேள்வி விளங்கு புகழ்க் கபிலன் , இன்று 
உளனாயின் நன்றுமன் ( புறம் . க ) என்று பரிந்து 
கூறுவதும் , தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டி 
யன் 

நெடுஞ்செழியன் , ஒங்கிய சிறப்பின் உயர்ந்த 
கேள்வி , மாங்குடி மருதன் தலைவனாக , உலகமொடு நிலைஇய 
பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது 

என் 


6 . 


ரைப் 


4 . 


வரைக 


16 


மதுரைக் குமரனார் 


நிலவரை ( புறம் . எஉ ) என்று வஞ்சினம் மொழிவதும் 
காண்க. 


இவ்வாறு வேந்தர்களால் நன்கு மதிக்கப்பட்ட நல் 
லிசைப் புலமைச் சான்றோர் பலரும் கல்வி கேள்வியிற் 
பிறக்கும் இன்பத்துக்கு இரையாகி வேறே பொருள் செய் 
தற்கமைந்த பிற துறைகளை நாடாது , தமது புலமை 
நயந்து செல்வர் நல்கும் பொருள் பெற்று வாழ்க்கை 
நடத்தி வந்தனர் . இவர் பாடும் பாட்டுக்களை யாழ் முத 
லிய இசைக் கருவிகளில் வைத்துப் பாணரென்பார் பாடி 
மக்களை இன்புறுத்தினர் ; கூத்தரென்பார் கூத்தாடி இன் 
பம் நல்கினர் . இம்மூவராலும் இயல் , இசை , நாடகம் என்ற 
முத்தமிழும் முறையே வளர்ந்து வந்தன . நாம் முன்னே 
கூறியபடி வேந்தர்கள் பலரும் புலவரைப் பேணி இயற்றமி 
ழையும் , பாணரை யோம்பி இசைத் தமிழையும் , கூத்தரைப் 
போற்றி நாடகத் தமிழையும் வளர்த்தார்கள் . முத்தமி 
ழையுங்கொண்டு தமிழ்ச் செல்வர்களை உவப்புறச் செய்து 
அவர் தரும் பரிசில் கொண்டு வாழ வேண்டியவர்கள் இவர் 
கள் . அதனால் இவர்களைப் பரிசிலர் என்றும் வழங்குவர் . 
இவர் கட்கு “ யாதும் ஊரே ; யாவரும் கேளிரே . 

பழு 
மரம் தேர்ந்து செல்லும் பறவைபோல இவர்கள் எப்போ 
தும் கொடைகலம் சிறந்த செல்வ நன் மக்களைத் தேடிச் 
சென்று பரிசில் பெற்று வாழ்ந்தனர் . இசை நாடகங் 
களிற் போல இயற்றமிழிலும் ஆடவர் பெண்டிரென 
வேறுபாடின்றி யாவரும் புலமை பெற்றிருந்தனர் . 
புலமை 

யென்பபது பால் வேற்றுமை காணாது எல்லார்க் 
கும் ஒப்ப அமைவதென்று தமிழ் வேந்தர் நன்கு அறிந் 
திருந்தனர் . அதனால் ஆடவர்க்குப்போல மகளிர்க்கும் 
நன்மதிப்பும் நற்பரிசிலும் தந்து சிறப்பித்தனர் . மகளி 
ருள் ஒளவையார் , காக்கை பாடினியார் நச்செள்ளையார் , 
மாறோக்கத்து நப்பசலையார் 

முதலாகப் பலர் உண்டு .. 
அவர் பாடிய பாட்டுகள் பல , சங்க காலத் தொகை நூல் 
களிற் காணப்படுகின்றன . மகளிரெனத் தமிழ் வேந்தர் 
இகழ்ந்து நோக்கியதாகக்கூடத் தமிழ் நூல்களுள் எங்கும் 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


17 


ஒரெழுத்தேலும் கூறப்பட்டது கிடையாது . சிற்றரசர் 
முதல் முடிவேந்தர் ஈறாக யாவரும் அவர்கட்கு மதிப்புத் 
தந்துள்ளனர் . 


நிகழும் 


ஒரு நாட்டு மக்கட்கு அவர் நாட்டு மொழிவல்லா 
ரிடத்தில் அன்பும் நன்மதிப்பும் உண்டாவது அவர்கட்கு 
அந்நாட்டின் பால் பெரும் பற்றிருந்தாலன்றிக்கை 
கூடாது . ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்நாட்டுமொழியே 
உயிர்நாடியாகும் .. நாட்டு மொழியே மக்கள் உள்ளத்தில் 

எண்ணங்கட்கும் மொழியாகும் . அம்மொழியைச் 
சிதைத்தால் அந்நாட்டு மக்களின் எண்ணமும் சிதையும் . 
ஒரு நாட்டை வென்று அடிப்படுத்தக் கருதிய பிறநாட் 
டவர் , தங்கள் மொழியை வென்ற நாட்டிற் பரப்பி அதன் 
வாயிலாக நாட்டுமொழியைச் சீரழிப்பது தமது முதற் 
பணியாகக் கொண்டிருந்தனர் . அது நாளடைவில் அந் 
நாட்டவர்களைப் பிறநாட்டவர்க்கு அடிமையாகுந் தன் 
மையை விளைவித்தது . இதனை நம் தமிழகத்தேயன்றிப் 
பிறநாட்டுக் கடிமையுற்ற ஏனை எல்லா நாடுகளிலும் காண் 
கின்றோம் . நம் நாட்டில் இடைக் காலத்தே போந்து 
மேம்பட்ட பல்லவ , சளுக்க , நாயக்க வேந்தர்களால் தமி 
ழர் வலியிழந்து அடிமைகளாய் ஒழிந்த திறத்தைக் கல் 
வெட்டுக்கள் நன்கு எடுத்துக் காட்டுகின்றன . தமிழகத் 
தில் தமிழிற் பொறிக்கப்படும் கல்வெட்டெழுத்துக்கள் 
யாவும் எத்துணை வகைப் பிழைமலியலாமோ அத்துணை 
யும் நிரம்பியிருக்கின்றன . அன்றியும் , அவை யாவும் தூய 
தமிழில் இராமல் , கிரந்த எழுத்துக்கள் நிரம்பி மாசுபடிந் 
திருக்கின்றன . ஆங்கிலேய ராட்சி வந்தபின் யாவும் ஆங் 
கில மொழியிலே நடைபெறலாயின. தமிழர் தமது தமி 
ழில் பேசுவதும் எழுதுவதும் தமக்கு மானக் குறைவாகக் 
கருதிய காலமும் இருந்தது . தமிழர் அரசியலில் உரிடை 
பெற வேட்கை கொண்டபின் , தம் உள்ளத்தை யடிமைப் 
படுத்தியிருந்த ஆங்கிலத்தை ஒரளவு விலக்கித் தமது தமிழ் 
மொழியிலே பேசுவதை இப்போது மேற்கொண்டுள்ள 

எழுதுவது மட்டில் கல்வெட் டெழுத்துக்களைப் 


னர் . 


ம . கு . 


2 


18 


மதுரைக் குமரனார் 


போல எழுத முற்பட்டு விட்டனர் . கல்வெட்டில் கலக் 
கும் கிரந்த எழுத்துக்கள் இல்லையேயொழிய அவ்வெழுத் 
தாலமைந்த சொற்களைத் தமிழெழுத்தால் எழுதுகின்ற 
னர் . இதனால் இவர்கள் உள்ளம் பிறமொழிக் கடிமையா 
யிருக்கும் தன்மை நீங்கப்பெற்றிலதென்றும் , 

எனவே 
நாட்டுப்பற்று நன்கு அமையவில்லையென்றும் காணலாம் . 

ஆங்கிலேயர்களுக்கு உரிமை யுணர்வு தோன்றிய 
பன்னெடுங்காலத்துக்கு முன் , கிரேக்க உரோமானியர் 
களுக்கு அடிமையாயிருந்தனர். அக் காலத்தே அவர் 
கள் மொழியில் லத்தீன் மொழிச்சொற்களும் கிரேக்க 
மொழிச் சொற்களும் கலந்துகொண்டன. உரிமை 
யுணர்வு தோன்றி வேர் கொண்ட பின் , அவர்கள் அம் 
மொழிகளை விலக்கித் தூய ஆங்கில மொழியில் எழுதவும் 
பேசவும் மேற்கொண்டனர் . அவர்கட்கு அண்மையி 
லுள்ள பிரெஞ்சு, சருமனி முதலிய நாட்டு மக்களின் 
கூட்டுறவால் அவர் மொழிச் சொற்களும் தங்கள் மொழி 
யில் வந்து கலக்கக் கண்ட அந்த ஆங்கிலேயர் அவற்றைத் 
தங்கள் மொழிநடைக் கேற்பச் சிதைத்தமைத்துக் கொண் 
டனர் . அவர்களை யடியொற்றிச் செல்லும் நம்மவர் , அவ 
ருடைய அந் நற்பண்பைக் கொள்ளா தொழிந்தது இரங்கத் 
தக்கதாம் . தங்கள் மொழியைப் பிழையின்றித் தூய 
வகையில் எழுதவும் பேசவும் வேண்டுமென்றால் , அவ்வாறு 
வேண்டுவோர் , மொழிபயிலும் தங்கள் நாட்டின்மேல் 
அன்புடைய ராதல் வேண்டும் . நாட்டுப் பற்று நாட்டு 
மொழியின்பால் பற்றும் அதனை யழகுற எழுதவும் 
பேசவும் வேண்டுமென முயலும் முயற்சியும் தோற்று 
விக்குமென மேனாட்டறிஞரான 

பேராசிரியர் ஆதம்சு 
என்பவர் கூறியுள்ளார் . 

ஆங்கிலப் பயிற்சி மிகுந்து அம்மொழி காட்டும் 
நெறியே கற்பன கற்று நம் நாட்டின்நலம் காண விழைப 
வர்க்கு அவ்வாறே நம் நாட்டின்பால் அன்புண்டாக 
வேண்டும் . நாட்டுக்குத் தொண்டாற்றுவோ ரென வரும் 
தலைவர் பலரும் நம் நாட்டு மொழியின் பால் நன்மதிப்புடைய 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


19 


ராகவேண்டும் . அஃது அம்மொழி பயின்று விளங்கும் 
புலவரிடத்தே அவர்கள் காட்டும் நன்மதிப்பால் தெளிவா 
கும் . பண்டைத் தமிழ் வேந்தர் புலவர்கட்குச் செய்த 
சிறப்புக்களால் அவர்கள் தங்கள் தமிழ்மொழியின்பால் 
பேரன்பும் 

வாயிலாகத் தங்கள் நாட்டின்பால் 
பேரார்வமும் உடையராய் இருந்தனரென அறிகின்றோம் . 
தமிழ் வேந்தெனொருவன் , போர் குறித்து வஞ்சினங் கூறுங் 
கால் , “ என்னோடு பொரவந்து நிற்கும் பகை வேந்தரை 
இப்போரில் வென்று புறங்காணேனாயின் , யான் இறந்து 
மாறிப் பிறக்கும்போது சிறந்த இத் தென்னாடு காக்கும் 
பாண்டியர் குடியில் பிறவேனாக , " என்ற கருத்துப் பட , 
மன்பதை காக்கும் நீள் குடிச் சிறந்த , தென்புலங் காவ 
லின் ஒரீஇப் பிறர் , 
பிறர் , வன்புலங் 

மாறியான் 
பிறக்கே ( புற . எக ) என்று கூறுவது கொண்டு , தமிழ் 
வேந்தர்க்குத் தங்கள் தமிழ் நாட்டின்பால் இருந்த பேரார் 
வம் தெற்றென விளங்குகிறது . 


காவலில் 


இங்ஙனம் தமிழகத்தின் பாலும் தமிழ்மொழியின் 
பாலும் உண்டான பேரன்பால் , தமிழ் வேந்தர் தங்கள் 
மொழிப் புலவரான சான்றோரிடத்துக் கொண்டிருந்த 
அன்பும் நன்மதிப்பும் பெரிதும் அறியத்தக்கனவாம். தங் 
கள் நாட்டு நன்மக்கள் உள்ளத்தெழுந்த எண்ணங்களையும் 
உரைத்த உரைகளையும் நாட்டிற் காணப்படும் இயற்கைக் 
காட்சிகளையும் மக்களின் வாழ்க்கைகளையும், அதன்கட் 
காணப்படும் நிறைவு குறைவுகளையும் நிழலோவியம் போல 
நெஞ்சிற் பதித்துக் காட்டும் பாட்டும் உரையும் வழங்கித் 
தங்கட்குப் புது வாழ்வு காட்டி யின்புறுத்தினர் இச்சான் 
றோர் . புறத்தே பொறிவழியாகக் காணும் இத்தமிழகத் 
தைச் சொல்வழியாக நெஞ்சில் தோற்றுவிக்கும் இவர்கள் , 
வழி வழியாக இத்தமிழகம் தன் சிறப்புக் குன்றாது 
இயன்று வருதற்கு ஏதுவாகின்றனர் என்பதை அவர்கள் 
நன்கறிந்திருந்தார்கள் . இவ்வாறு , இம்மையிலே வேறு 
பிறப்பளித்து இன்பக் காட்சி காட்டி இன்புறுத்தும் இச் 
சான்றோர் மறுமை யின்பத்தையும் பெறுவித்தலில் பின் 


20 


மதுரைக் குமரனார் 


நாடி 


னிடார் என்று எண்ணிப் பேணினர். இதுவே இவ்வரசர் 
கட்கு இச் சான்றோரை வணங்கி வழிபடுதற்கும் நன்கு 
மதித்தற்கும் முதற் காரணமாயிற்று . இவர்கள் உரைத்த 
வாயுறை வாழ்த்தும் செவியறிவுறூஉக்களும் பிறவும் இவ் 
வேந்தர்கட்கு நல்விளக்கமாய்த் துணை செய்தன . 

தமிழ்ப் புலமை நலத்தால் புகழ் மேம்பட்ட புலவர் 
வேந்தர்களையும் வேறு செல்வர்களையும் 

வருவா 
ராயின் , அவர் வரவறிந்து வரவேற்றுச் சிறப்பிப்பது 
தமிழ்ச் செல்வ வேந்தர் இயல்பு . புலவர்கள் வேந்தர் 
களின் நாட்டிலுள்ள மலை , காடு முதலிய நாட்டு வளங்களை 
யும் அவர்களின் போராண்மைத் திறங்களையும் பாட்டில் 
தொடுத்துப் பாடுவர் . எத்தகையோர்க்கும் தம்முடைய 
நாடு புகழ் குணஞ் செயல் முதலிய நலங்களைச் சான்றோர் 
பாராட்டிப் பாடினால் உள்ளத்தே மகிழ்ச்சியுண்டாதல் 
ஒருதலை . ஆகவே , அவர்கள் தம் முன் பாடிப் பாராட்டு 
மவர்க்கு மிக்க பொருள் அளிப்பது இயற்கையாயிற்று , 
ஏனைப் பாணரும் கூத்தரும் இப்புலவரோடு போந்து இசை 
யாலும் கூத்தாலும் செல்வ மக்களை மகிழ்வித்துப் பரிசில் 
பெற்றுச் செல்வர் . 

இவ்வண்ணம் சான்றோர்க்கும் பாணர் முதலியோர்க் 
கும் பொருள் கொடுத்துப் புகழ் கொண்டாரெனின் , அப் 
புகழ் இவ்வேந்தர்க்கும் பிறர்க்கும் எப்பயனை விளைத்திருக் 
கும் என எண்ணலாம் . அக்காலத்தே நாட்டில் நிகழும் 
நிகழ்ச்சிகளை வேறு நாடுகட்கு உய்த்துச் சென்றுரைக்கும் 
நாள் வெளியீடுகள் இல்லை . நாடெங்கும் பரவும் புகழ் 
மெல்ல மெல்லப் பரவினாலன்றி , ஒருவர்க்குப் பெரும்புகழ் 
பரவி நிலைபேறுகொள்ளுதற்கு வழி கிடையா 
நாடுகட்கும் இனிது சென்று பெருவேந்தருடைய அருஞ் 
செயல்களை யெடுத்தோதிப் புகழ் பரப்பும் தொழில் இப் 
புலவர் முதலாயினார்க்கு உரியதாயிற்று . . ஒரு வேந்த 
னுடைய ஆ 

படைப் பெருமையும் வெற்றிச் 
சிறப்பும் பிறவேந்தருடைய உள்ளத்தில் உட்குத் தோற்று 
விக்கும் வகையில் இப்புலவர் முதலியோர் செயல் நிகழ்ந்து 


து . 


எல்லா 


உண்மைய 


மயும் 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


21 


வந்தது . மேலும் இவர்கள் எப்போதும் உள்ள நிகழ்ச்சி 
களை யுள்ளவாறே யுரைக்கும் உண்மை நலம் வாய்ந்தவர் . 
இதுபற்றியே இவர்களை “ வாய்மொழிப் புலவர் 
வழங்கினர் . இச்சிறப்பால் வேந்தர்கள் இப்புலவர் முதலி 
யோரைச் சிறப்பிப்பது வேண்டியதொரு செயலுமாயிற்று . 


என 


அன்றியும் , நற்செயல் செய்த வேந்தனைப் பாராட்டு 
தலும் தீச்செயல் செய்தவனைத் தூற்றுதலும் இவர்கள் 
ஒல்லும் வாயெல்லாம் செய்து வந்தனர் . நன்னன் என்னும் 
வேந்தன் பெண் கொலை புரிந்த தீச்செயலையும் , கோசரென் 
பார் அவன் மாமரத்தைக் கொன்று அவனை இகழ்ந்த நற் 
செயலையும் , பரணர் முதலிய சான்றோர் ஏற்றவிடத்தில் 
தாம் பாடிய பாட்டுக்களில் வைத்துப் பாடியிருப்பது 
இதற்குப் போதிய சான்றாகும். இதனால் வேந்தர்கட்கும் 
பிற தலைவர்கட்கும் இவர்கள் பால் ஒருவகையில் அச்சமும் 
இருந்ததென்னலாம் . 


இப்புலவர் பெருமக்கள் வெறிதே பாடிப் பொருள் 
பெறுவதொன்றே கருத்தாகக் கொண்டவரல்லர் . 

புகழ்க் 
குரிய வேந்தரையும் செல்வர்களையும் நாடி நாடோறும் 
சென்று கொண்டிருப்பர் . ஆங்காங்கு அவர்கள் தரும் 
செல்வத்தைத் தம்மையொத்த பிறர்க்கும் பகுத்தளித் 
துண்டு வாழ்வர் . அவர்கள் உள்ளத்தே பொருளினது 
அருமை புலப்படுவதே கிடையாது . அவ்வப்போது 
கிடைப்பதை அவ்வப்போதே செலவழித்து 
போதிற்கு வேறு செல்வரை நாடிச் செல்வர். இவர்கள் 
எப்போது வரினும் அச்செல்வர்களும் அப்போதெல் 
லாம் பொருள் . தந்த வண்ணமிருந்தனர் . செல்வத்துப் 
பயன் ஈதல் என்பது செல்வர் கொள்கை. புலவர்க்குக் 
கொடுக்கும் கொடை செல்வரது கடன் என்பது இவர் 
தம் கொள்கை . இதனைப் “ புலவர் பூண் கடன் என்றும் 
வறியார்க்கு வழங்குவது செல்வர்க்குப் பொதுவாகவுள்ள 
கடன் என்பது பற்றிக் கொடையைக் “ கொடைக் கடன் 
என்றும் சான்றோர் கூறியுள்ளனர் . 


22 


மதுரைக் குமரனார் 


வறுமை 


பெருகிய நாட்டில் அறிவும் தொழிலும் 
வளம் பெறுதல் இல்லையென்பதைப் பண்டைத் தமிழர் 
நன்கறிந்திருந்தனர் . நாட்டில் பசியும் பிணியுமின்றி வசி 
யும் வளனும் பெருகவேண்டு மென்பது எல்லா மக்களும் 
பொதுவாக வேட்ட வேட்கை . அடிக்கடி நிகழும் போர்க 
ளாலும் ஆடவர் தொகைக் குறைவாலும் நாட்டின் விளை 
பொருள் எல்லா மக்கட்கும் கிடைப்பது அரிது . இதனால் 
நாட்டில் இரவலர் உளராதற்கியைபிருந்தது . அவ்விரவல 
ரைப் புரத்கல் புரவலருக்குக் கடனுமாயிற்று. பகுத் 
துண்டு பல்லுயிரோம்புதல் தலையாய அறம் . 

இரவலர்க்கும் புரவலர்க்கும் உள்ள தொடர்பைப் 
பண்டைச் 

சோன்றோர் உலகிற்கும் மழைக்குமுள்ள 
தொடர்பாகக் கருதினர் . மழை , கடற்குச் சென்று 
நீரை முகந்துவந்து கோடையால் வெதும்பும் உலகிற் 
பெய்து தணிப்பது கடன் . அதுபோல, வினை வலியுடைய 
வேந்தரும் செல்வரும் வினைமேற்சென்று 

பொருள் 
கொணர்ந்து இல்லோர்க் களித்தல் கடனாயிற்று . இது 
குறித்தே கொடை வழங்கும் புரவலரைச் சான்றோரனை 
வரும் மழைமுகிலோடு உவமித்துக் கூறியிருக்கின் றனர் . 

மேலும் , புலவர் முதலாயினார்க்கு வேண்டும் பொருளை 
அளித்து அவராற் 

பெறப்படும் புகழ்மேற் சென்ற 
வேட்கை ஒருபுறமிருக்க , நல்லறிஞர்பால் வறுமையில்லா 
திருக்கவேண்டி வேந்தரும் பிபிறரும் பொருளீட்டு தலைப் 
பெரு நோக்கமாகக்கொண்டே வினையைத் தம் உயிராக 
வெண்ணினர் . ( வினையே ஆடவர்க்குயிர் என்றும் , 
புரக்கப்படுவோர் புன்கண்கூர, இரப்போர்க்கு ஈயா " மை 
தீ தென்றும் , “ செல்வமென்பது சேர்ந்தோர் புன் கண் 
அஞ்சும் மென்கண் என்றும் சான்றோர் பல முறையும் 
வற்புறுத்தியுள்ளனர் . ஈதற்குரிய ஆண் மகன் இல்வழி , 
செல்வ மகளிர் இக் கொடைக் கடனைத் தவறாது ஆற்றினர் ; 
இதனை “ மனையோள் பாண ரார்த்தவும் பரிசில ரோம்பவும் , 
ஊணொலி யாவமொடு கை தூவாளே ( புறம் . கூகூ.ச ) 
என்று சான்றோர் கூறுவது காண்க . 


நல்லிசைப் புலமைச் சான்றோர் 


23 


சுருங்கச் சொல்லின் , பண்டைச் செல்வத் தமிழ் 
மக்கள் , “ இரவலர்க் கருங்கலம் அருகாது வீசி , வாழ்தல் 
வேண்டும் இவண் வரைந்த வைகல் என்ற கருத்துடைய 
ரென்பது சாலும் . உண்டாரை நெடுநாள் வாழப் பண்ண 
வல்ல நெல்லிக் கனி பெற்ற அதியமான் ஔவைக் கீந்து 
புகழ்பெற்றது நல்லிசைப் புலமை சான்ற நல்லோர் உலகில் 
இனிது வாழ்தல் வேண்டுமென்ற கருத்துப்பற்றியேயாம் . 


னர் ; 


இக் கருத்துடைய ராய் வேந்தரும் பிறரும் ஒழுகியது 
கண்டே , பண்டைச் சான்றோர் பொருள்கருதிப் போர் 
மேற் செல்லும் வேந்தர்களின் போர்த்திறத்தை வியந்து 
விரித்துப் பாடி யூக்கினர் . அவ்வேந்தர்களும் வென்று 
கொண்டுவந்த திறையும் பிறவுமாகிய செல்வத்தைப் பரி 
சிலர்க்கே வழங்கினர் . போர் வாயிலாக வந்த பொருள் 
இல்லாரது இன்மை தீர்த்தற்குப் பயன்பட்டமையின் , சான் 
றோர் அவர் செயலைப் பாராட்டிப் பாட்டிடைவைத்து 
என்றும் நிலைபெறச் செய்தனர் ; நாட்டில் பொருள் வளம் 
மிகுவித்தல் குறித்து வேந்தர்களைக் காடுகொன்று நாடாக்கு 
மாறும் குளந்தொட்டு வளம் பெருக்குமாறும் அறிவுறுத்தி 

இறைபெறுமிடத்தும் முறையே அறநெறி பிழை 
யாது பெறுமாறு தெருட்டினர் ; பகைக்கஞ்சி அடைமதிற் 
பட்ட விடத்துத் தம்மாற் பேணப்பட்ட வேந்தரை ஊக்கிப் 
போருடற்றிப் புகழ் நிறுவுமாறு மறத்தீக்கொளுத்தினர் . 
போர்மேற்சென்று வென்றி மேம்பட்ட வேந்தன் மேலும் 
போரே விரும்பி யொழுகின் , அவனால் நாட 

நாடழிதலும் 
அதனால் உயிர்கள் வருந்துமாறும் எடுத்தோதி அவனுள் 
ளத்தில் அருளூற்றெழுமாறு பாடினர் . இயற்கையில் தீய 
நிகழ்ச்சிகள் உண்டாயின் , வேந்தர்க்குக் குற்றமெனக் 
காட்டி அவர்களை அறத்தாற்றில் ஒழுகுமாறு பணித்தனர் . 
குடி மக்கள் முறைவேண்டியும் குறைவேண்டியும் வருவ 
ராயின் வேண்டுவார்க்கு வேண்டுவன வழங்கப் பண்ணி 
னர் , நற்பண்புடைய வேந்தர்பால் மாறுபட்ட கருத்தால் 
போர்நிகழ விருக்குமாயின் அவர்களைச் சந்துசெய்து 
போரை நிகழவொட்டாது தடுத்தனர் . தமிழ் மூவேந் 


24 


மதுரைக் குமரனார் 


தரையும் ஒருங்கு காண நேரின் , இன்றேபோல்க நும் 
புணர்ச்சி ” என்றும் , “ இவ்வாறு நீவிர் மூவிரும் ஒன்று 
பட்டிருப்பீராயின் , இவ்வையக முழுவதும் நம் கையகப் 
படுவது பொய்யாகாது ” என்றும் தேனினுமினிய சொற்க 
ளால் தமிழக முழுதையும் ஒரு நாடாகத் திகழ்வித்தற்கு 
முயன்றிருக்கின்றனர். இவர் தம் முயற்சிப் பயனால் 
வேந்தர்க்கும் அவர்கீழ் வாழ்ந்த குடிகட்கும் போருண்டாக 
வில்லை . செல்வர்கட்கும் இல்லா தவர்கட்கும் பகைமை 
எழவில்லை. வேற்று நாட்டவர் புகுந்து வேறு பல சூழ்ச்சி 
செய்து நாட்டைக் கெடுத்தற்கு வழி தோன்றவில்லை. 
எனவே , சங்க இலக்கிய காலத்துச் சான்றோராகிய 
நல்லிசைப் புலவர்கள் ஒருவகையில் , தமிழகம் தன் தமிழ்ப் 
பண்பு கெடாது நிலைபெறுதற்குரிய வழிகள் பலவற்றிலும் 
முயன்று நாட்டிற்கு நல்லதோர் அரணாக விளங்கினர் 
என்பது தெளிவாகும் . 

இவ்வுரிமையால் இச் சான்றோர்கள் , அறிவு மென்மை 
யாலும் செல்வச் செருக்காலும் நிலை மறந்து நீர்மை குன்றி 
யிருக்கும் வேந்தர் பால் சென்றவிடத்து அவர்கள் வேண்டு 

கொடாதவிடத்துப் பழித்தலும் , வரிசையறியாது 
நல்கின் வாங்காதொழிதலும் , காணாது கொடுக்கும் பரிசிலை 
கைக்கொள்ளாது மறுத்தலும் , தவறுசெய்தவழி அஞ்சாது 
நின்று அறிவுறுத்தலும் செய்தொழுகினர் . இவர் சென்ற 
நெறியில் செல்லாமையால் இடைக்காலச் சான்றோர் எளிய 
ராயினர் ; தமிழகம் தமிழ்ப் பண்பாட்டை இழந்தது . இக் 
காலத்துச் சான்றோர் எதிர்கால வரவு நோக்கி , பண்டைச் 
சங்க காலச் சான்றோர் கொண்டிருந்த திட்பநுட்பப் 
புலமைக் கூறுகளுள் தக்கவற்றைத் தேர்ந்து கடைப்பிடிக் 
கும் கடமையுடையராவர் . 


வன 


கோனாடு 


மேலே உரைத்த சங்ககால நல்லிசைப் புலமைச் 
சான்றோர் தொகையுள் ஒருவரான கோனாட்டு எறிச்சிலூர் 
மாடலன் மதுரைக் குமரனார் பொருளாக இச்சிறு நூல் 


கோனாடு 


25 


பல 


பாடிச் 


எழுந்ததனால் , இங்கே கோனாட்டின் இயல்பும் பிறவும் 
காணப்படும் . 

சங்ககாலத்தில் தமிழ்ப்பெரு வேந்தர் மூவரும் தங்கள் 
காட்டின் அரசியலின் கீழ்ப் பல வலிமிக்கோரைத் 
தலைவராக்கி அவர் ஆட்சி செய்து தமக்கு வரி செலுத்து 
மாறு பல ஊர்களைத் தொகுத்துச் சிறு நாடாக வகுத் 
திருந்தனர் என முன்பே கூறினோம் . அத்தலைவர்களில் 
சிலர் வலிமிகுந்து குறுநிலமன்ன ராயினரென்றும் முன்பு 
கூறியுள்ளோம். அச் சிற்றரசர்களுள் சிலர் அரசர் 
குடியில் தோன்றியவருமாவர் . சோழர் குடியிலும் அவ் 
வாறே எனைச் சேர பாண்டியர் குடியிலும் வேந்தர் சிலர் 
இருந்தமையின் , அவர்களும் தம்மை முறையே சோழ 
ரென்றும் சேரரென்றும் பாண்டியரென்றும் 

கூறிக் 
கொண்டனர் . அதனால் நல்லிசைச் சான்றோர் ஒருவரே 

சோழர்களையும் சேரபாண்டியர்களையும் 
சிறப்பித்திருப்பதைக் காண்கின்றோம் . இவ்வாறு வேந் 
தர் பலராதலால் நாடுகளும் பலவாயின . 

சோழநாடு எனை இருநாடுகளினும் பரப்பு மிகுந் 
திருந்ததனால் நெடுங்காலத்துக்கு 

முன்பே , 

தென் 
பெண்ணையாற்றுக்கு வடக்கே திருவேங்கடம் வரையிருந்த 
சோழநாட்டுப் பகுதி தொண்டைநாடென்ற பெயரால் 
பிரிந்து விளங்கிற்று . பின்னர் இத்தொண்டைநாட்டுப் 
பரப்பு கிழக்கே கடலையும் மேற்கே பல்குன்றத் தொடரை 
யும் (சவ்வாது மலைத்தொடர் ) எல்லையாகக்கொண்டு விரிந் 
திருந்ததுபற்றித் பொண்டைநாட்டு வேந்தர் இருபத்து 
நான்கு கோட்டங்களாக வகுத்தனர் . இவ்வாறே 
சேர பாண்டிய நாடுகளும் உள்நாடுகளை 

யுடை 
வாயின சேரநாட்டில் குடநாடு , குட்டநாடு , இரும் 
பொடை 

றைநாடு , கொண்கான நாடு , கொங்குநாடு , புன்னாடு 
துளுநாடு எனப் பல நாடுகள் இருந்தன என்பதைச் சங்க 
இலக்கியங்களால் அறியலாம் . இவ்வாறே பாண்டிநாட் 
டிலும் பல சிறுநாடுகள் உண்டு . தொல்காப்பியர் காலத் 
தும் இப்பிரிவுகள் இருந்தன . " வண்புகழ் மூவர் தண் 


சோழ 


பல 


டைய 


2 


26 

மதுரைக் குமரனார் 
பொழில் வரைப்பு ” என்ற அத் தொல்காப்பியரே , “ செந் 
தமிழ்சேர்ந்த பன்னிருநிலம் என்பதனால் , அவர் காலத்தே 
இத்தமிழகம் பல சிறு பகுதிகளாகப் பிரிந்திருந்த தென் 
பது இனிது விளங்குகிறது . தொல்காப்பிய வுரைகாரர்கள் , 
நம் தமிழகத்தே செந்தமிழ் நிலம் ஒரு பகுதியென் றும் , 
இதனைச் சூழ்ந்து பன்னிரண்டு நாடுகள் இருந்தன வென் 
றும் , அவை பொங்கர் நாடு , ஒளிநாடு , தென்பாண்டிநாடு , 
குட்டநாடு , குடநாடு , பன்றி நாடு , கற்காநாடு , சீத 
நாடு , பூழிநாடு , மலைநாடு, அருவாநாடு, அருவாவடதலை 
நாடு என்பனவென்றும் இவையே தொல்காப்பியர் குறித்த 
பன்னிருநிலமென்றும் கூறுவர் . 


நம 


விட்டது . 


இந்த நாடுகள் இக்காலத்தே விளங்க அறியும் வகை 
யில் இல்லை. இக்கால ஆட்சியியலுக்கேற்ப நம் தமிழகம் 
இப்போது வேறுவகையில் பிரிக்கப்பட்டுள்ளது . 
தமிழகம் தனிச் சிறப்பும் தனித்தொன்மையும் உடைய 
தாயினும் , வடக்கிலும் மேற்கிலும் தன்னெல்லை சுருங்கி 

வேற்றுமொழியின் ஆட்சியால் , தமிழகம் 
எனைத் தெலுங்கு , கன்னடம் , துளு, மலையாளம் என்ற 
மொழிவழங்கும் நாடுகளோடு இணைப்புற்றுத் தன்னை 
மறந்து தன் சிறப்பையும் இழந்து தன்னைத்தானே இனிது 
ஆண்டுகொள்ளுந் தனியுரிமையும் துறந்து ஒளிமழுங்கி 
ருக்கிறது. இந்நிலையில் இதன் கண்ணும் சென்னை , செங் 
கற்பட்டு , தென்னார்க்காடு , தஞ்சை , திருச்சிராப்பள்ளி, 
மதுரை , இராமநாதபுரம் , திருநெல்வேலி, கோயம்புத்தூர் , 
சேலம் , வடவார்க்காடு , சித்தூர் எனப் பல நாடுகளாகப் 

பிறநாட்டாட்சி வேகத்தில் அடிமை 
யுற்று மடிந்து கிடந்ததனால் , சித்தூர் நாட்டின் செம்பாகம் 
தெலுங்கு மொழிக்கிடமாய் விட்டது. திருவேங்கடம் 
எனதே யெனத் தெலுங்குமொழி இரைச்சலிட்டுப் பேசு 
தற்கும் தமிழ் தனது இடத்தையிழந்து ஏக்கற்று நிற்கிறது . 
எனினும் , தன் வடவெல்லையாகிய வடவேங்கடத்தை , அத் 
தெலுங்கு “ திருமலை திருப்பதி யென வாயால் வழங்கித் 
தனக்கு அதனைப் பெற உரிமையில்லை யென்பதைச் சொல் 


பிரிந்திருக்கிறது . 


கோனாடு 

27 
லாமற் சொல்வித்து நிற்பதால் , தமிழ் தனக்குரிய வேங்க 
டத்தை விட்டொழியும் என எண்ணுதற் கிடமுண்டாக 
வில்லை . 

இப்போது போலவே இடைக்காலத்தும் நம் தமிழகம் 
பலப்பல நாடுகளாகப் பிரிந்தேயிருந்தது . தமிழகத்துத் 
தமிழ்க் கோயில்களிலும் பிற விடங்களிலும் கல்வெட் 
டெழுத்துக்கள் தோன்றிய காலத்துக்கு முன்பும் பல பிரிவு 
கள் இருந்தன. எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரான 
நம்பியாரூரர், மருகல்நாடு , கொண்டல்நாடு , குறுக்கைநாடு , 
வெண்ணிக்கூற்றம் , வெண்ணிநாடு , நாங்கூர்நாடு , நறையூர் 
நாடு , மிழலைநாடு , பொன்னூர்நாடு , புரிசைநாடு , வேளா 
நாடு , விளத்தூர்நாடு எனப் பல நாடுகளைக் குறிக்கின்றார் . 

க்காலத்தை யடுத்துப் போந்த காலங்களில் தோன் 
றிய இடைக்காலத் தமிழ் வேந்தர்கள் காலத்தில் சேரநாடு 
கேரளநாடாய் விட்டது . சேரநாட்டின் உண்ணாட்டுப் 
பகுதிகளான கொண்கானம் , கொங்கு , புன்னாடு என்பன 
கேரளநாட்டினின்றும் பிரிந்து விட்டன . கன்னடமும் 
வேணாடும் வேறுபிரிந்தன . பல்லவ சளுக்க மன்னர்க்குப் 
பின் தோன்றிய தமிழ் வேந்தர்கள் இடைக்காலத்தே மேம் 
பட்டிருந்தனர் . இவர்கள் காலத்திலும் நம் தமிழ்நாடு 
பல உண்ணாட்டுப் பிரிவுகளை யுடையதாகவே இருந்தது . 
சோழநாடு மட்டில் எட்டு மண்டலங்களாகவும் ஒன்பது 
வளநாடுகளாகவும் பிரிந்தது . ஒவ்வொரு வளநாடும் பல 
சிறுநாடுக 

களாகவும் கூற்றங்களாகவும் பிரிய ஒவ்வொன்றிற் 
பற்றுக்களும் பிறவும் இருந்தன . 

இனிச் சங்க இலக்கியக் காலத்திலும் இப்பிரிவுகள் 
இல்லாமல் இல்லை . தொண்டை நாட்டில் ஓய்மாநாடு 
இடைக்கழிநாடு என்பன முதலிய நாடுகளும் , சோழநாட் 
டில் கோனாடு முதலியனவும் ; பாண்டிநாட்டில் பறம்பு நாடு 
முதலியனவும் நாட்டுப்பிரிவு உண்மைக்குச் சான்று பகரு 


கின் றன் 


ன . 


சோட் 

ழநாட்டுப் பிரிவுகளுள் ஒன்றான கோனாடுதான் 
நாம் மேற்கொண்டிருக்கும் மதுரைக் குமரனாருடைய முன் 


28 


மதுரைக் குமரனார் 


னோர்கட்குரிய வாழிடமாகும் . இக்குமரனார் பிறந்து சிறத் 
தற்குக் காரணமாயிருந்த சிறப்பு இந்நாட்டிற்கு உரியது. 
ஆதலால், இதன் இயற்கை நலமும் பிற நலங்களும் சிறிது 
விரியக் காண்பதற்கு இலக்காகின்றன. ஒரு நாட்டில் ஒரு 
மகன் தோன்றி நாட்டவர் பலரும் சான்றோனெனப் 
பாராட்டப் பெறுதற்கு அவனுடைய நாட்டியல்பும் சூழ் 
நிலையும் பெருந் துணை செய்வனவாகும். பொறிகளின் 
வழியாக அவன் பெறும் முதற்காட்சி அவனது நாடே 
யாதலின் , அவனுடைய உள்ளத்திற்பதியும் அந்நாட்டுக் 
காட்சி தன் வளத்துக்கும் பண்புக்கும் ஏற்ப வளவிய கருத் 
துக்களையும் உயரிய எண்ணங்களையும் தோற்றுவிக்கும் . 
கொல்லன் மகன் உயர்ந்த கொல்லனாதலும் , தச்சன் மகன் 
தகவுடைய தச்சனாதலும் பொற்கொல்லன் மகன் கண் 
டோர் மருளும் கைவினையுடையனாதலும் , கணக்காயனார் 
மகன் வலிய புலமைக் கண்கொண்டு பிணக்கறுத்துப் பீடு 
பெறும் பெரும் புலவனாதலும் மேலே கூறிய இயற்கை 
நலத்தை அடிப்படையாகக்கொண்டு எழுவனவாகும் . 


ஆகவே , மதுரைக் குமரனார் தோன்றுதற்கு இட 
மாகிய கோனாட்டின் இயற்கை நலங்களைக் 

காண்பது 
இன்றியமையாததாயிற்று . சோழநாட்டிலுள்ள நாடுகள் 
பலவற்றினும் இக்கோனாடொன்றுதான் இன்றுவரையில் 
தனித் தமிழரசாக இருந்துவருகிறது . இந்நாட்டை ஆண்டு 
வரும் வேந்தர் தமிழரசராவர். அவரது தாய்மொழி தமிழ் 
மொழி . அவர் தம் உள்ளமும் உரையும் தூய தமிழ் 
நெறியில் இயங்குகின்றன . இத்தமிழரசு கால்கொண்டு 
முந்நூறாண்டுகள் கழிந்துவிட்டன . இவற்றிற்கிடையே 
நாட்டின் கண் பழம்புள் போதலும் புதுப்புள் வருதலும் 
போலப் பல குடிகள் பிரிந்துபோதலும் புதுக்குடிகள் பல 
வந்து குடியேறுதலும் நிகழ்ந்ததனால் நாட்டின் வாழ்க் 
கைக் கூறுகளில் மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் உண் 
டாயின ; ஆயினும் , அவற்றால் சிறிதும் தாக்குண்டு திரிய 
எய்தாது பண்டைத் தண்டமிழ்ப்பண்பு குன்றாது 
கோனாட்டு வேந்தர்குடி சிறந்து நிற்கிறது . அரசியல் 


கோனாடு 


29 


இதனைப் 


முறை ஓரளவு மாறியதற்குச் சூழலிருக்கும் நாடுகளின் 
நிலைமை மாறியது காரணமாகும் , தமிழ் மொழிக்கு 
அரசியலில் முதலிடமும் தமிழர்க்குப் போதிய வுரிமையும் 
இந்நாட்டாட்சியிலும் சூழவுள்ள நாடுகளில் இல்லாதிருப் 
பது போல இல்லா தொழியிலும் , " மணியில் திகழ்தரும் 
நூல்போல் இவ்வேந்தர் பெருமக்களிடையே தமிழ்ப் 
பண்பு ஊடுருவிச் சென்று ஊக்கமளிப்பது தமிழ் நன் 
மக்கட்கு மிக்க இறும்பூது விளைக்கின்றது . 

இக்கோனாடு , இந்நாளில் * புதுக்கோட்டை வளநாடு 
எனச் சிறந்திருக்கிறது . இதனை இன்று ஆட்சி புரியும் 
வேந்தர் பெருமான் கோடியாதிபதி ராஜகோபாலத் 
தொண்டைமானாராவர் . 

புதுக்கோட்டை 
சமஸ்தானம் என்று வழங்குகின்றனர் . புதுக்கோட்ட 
டைத் தனியரசு என்பது இதன் கருத்து , கலைவளமும் 
பொருள்வளமும் பெருக்குதலில் உலைவிலா முயற்சி 
கொண்டு பீடுற்றுப் பிறங்கும் நாட்டுக்கோட்டைச் செட்டி 
யார்கள் இந்நாட்டின் தென்பகுதியிற் பல்கியிருக்கின்றனர் . 
இந்நாட்டில் இன்னும் கலையும் பொருளும் கைகோத்துக் 
களிநடம் புரிகின்றன . இந்நாடு பரசும் தமிழரசு பல் 
லாண்டு வாழும்பரிசு தமிழ்த்தாயை வேண்டிக்கொண்டு 
மேற்செல்வாம் . 

இப்புதுக்கோட்டைத் தனியரசு ஆயிரத்து நூற் 
றெழுபத்தெட்டுச் சதுரமைல் 

பரப்புள்ளது . 

இதன் 
கிழக்கு மேற்கு ஐம்பத்திரண்டு மைலும் , வடக்குத் தெற்கு 
நாற்பத்தொரு மைலும் நீளமாம் . சென்னை மாநில அரசிய 
லோடு தொடர்புடையவற்றுள் இது மூன்றாவது தனி 
சாக வரிசை பெற்றுள்ளது . ஆட்சிமுறைபற்றி இது 
மூன்று . சிறு நாடுகளாக ( தாலூகாக்களாக) வகுக்கப் 
பெற்றுள்ளது . 

அவை குளத்தூர் , ஆலங்குடி , திருமயம் 
என்பனவாம் . இத்தனியரசின் தலைநகரமாகிய புதுக் 
கோட்டை ஆலங்குடி நாட்டில் இருக்கிறது. ஆலங்குடி 
முந்நூற்று நாற்பத்தேழு சதுர மைலும் , குளத்தூர் நானூற் 

அண்மையில் இதுவும் சென்னைமாநிலத் துடன் ணைந்துவிட்டது . 


30 


மதுரைக் குமரனார் 


அறுபத்தைந்து சதுர மைலும் , திருமயம் முந்நூற்றறுபத் 
தாறு சதுர மைலும் தனித் தனியே பரப்புடையன . 


இந்த நாட்டில் இந்நாளில் ஐந்து லட்சம் தமிழ் மக்கள் 
வாழ்கின்றார்கள் . இவர்களுள் எழுதப்படிக்கத் தெரிந்த 
வர்களின் தொகை ஏறக்குறைய ஐம்பத்து - மூவாயிரத் 
துக்குமேல் இல்லை . படித்த மகளிரின் 

தொகை 
நாலாயிரத்தைந்நூறுக்குமேல் இராது . சுருங்கச் சொல் 
லின் படித்தவர் நூற்றுக்குப் பதினொருவருக்குமேல் இத் 
தனிய ரசிலும் இலர் என்று காணலாம் . இது காண்பவர் 
தமிழர் தனியரசிலும் கல்விநிலை உயராதுபோலும் என்று 
எண்ணு தல்கூடாது . சூழவிருக்கும் நாட்டின் அரசியற் 
சூழல் இதன்கண் வந்து தாக்குமென்பதை நினைவு கூர்ந் 
தால் அங்ஙனம் எண்ணுதற்கு இடமில்லையாம் . இந்நாட் 
டின் தென்பகுதியில் வாழும் நாட்டுக்கோட்டைச் செட்டி 
யார்கள் எனப்படும் நகரத்தார்கள் தென்னிந்தியப் பெரு 
நிலப்பகுதி முற்றுமன்றி , ஈழநாடு கடாரநாடு சாவக்காடு 
முதலிய பல நாடுகட்கும் கலத்திற் சென்று பெரும் 
பொருளீட்டி வந்து பெருஞ்செல்வ வாழ்வு வாழ்பவராவர் . 
இவர்கள் கழிந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகத்தி 
லுள்ள பெருங்கோயில்கள் பலவற்றிற்குப் பல கோடிக் 
கணக்கான பொன்னைச் செலவழித்துத் திருப்பணி செய் 
துள்ளனர் . அவர்கட்குமட்டில் அப்போதே 

நாட்டு 
மக்கட்கு நல்லறிவு வழங்குவதாகில் கல்வித் தொண்டின் 
பெருநலத்தை அறிவுடையோர் அறிவித்திருப்பின் , அத் 
தொகையில் பெரும்பகுதி கல்வித் துறையில் சென்று 
அறிவுப்பயனை நாட்டு மக்கட்கு விளைத்திருக்கும் ! அவர்கள் 
செய்த திருப்பணியின் விளைபயனும் மிக்க சிறப்புடன் 
விளக்க மெய்தியிருக்கும் ! மக்களென்பார் நடமாடுங் 
கோயில்கள் ; நடமாடாக் கோயில்கட்குச் செய்யும் திருப் 
பணியினும் நடமாடுங் கோயில்கட்குச் செய்யும் திருப்பணி 
நாட்டிற்குப் பெருநலத்தைச் செய்யும் ; அப்பெருநலம் 
நடமாடாக் கோயில்களையும நன்னிலையில் வைத்து மாண் 
புறுவிக்கும் என்ற இக்கருத்தை முன்பே அப்பெரு 


கோனாடு 


31 


றனர் . 


மக்கட்கு வழங்குவோர் , இலரானது தமிழகத்திற்கு 
இடைக்காலத்தில் நேர்ந்த கேடுகளுள் ஒன்று . ஆயிரத் 
தைஞ்நூற்றாண்டுகட்கு முன்னர் வாழ்ந்தவரான திருமூல 
ரென்னும் சான்றோர் மக்களை “ நடமாடுங் கோயில்கள் 
என்றும் , “ ஞானமுண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே 
என்றும் அறிவுறுத்தினார் . ஆயினும் அக்கருத்துக்கள் , 
தமிழ்க்கல்வி நாட்டவரிடையே முதன்மை இழந்ததனால் 
மறைந்துபோயின. நூலளவில் இருந்து வேறு செயல் 
கட்கு மேற்கொள்ளப்படுவவாயின . 

இத்தனித் தமிழ் நாட்டிலும் இன்றும் ஆண்மக்கள் 
பெண்மக்களைவிடத் தொகையில் குறைந்தே இருக்கின் 

இரண்டாயிர மாண்டுகட்கு முன் புண்டான 
குறைவு இன்னும் நிறைவாகவே இல்லை . அக்குறைவை 
நிறைவா காவாறு செய்யும் போரும் ஒழியவே இல்லை . 
நிலவுலக முழுதும் இக்குறை இப்போது உண்டாய்விட் 
டது , மக்களுலகு இதற்கான முறை காண்பதற்கு 
முயன்றுகொண்டே யிருக்கிறது . இனி இதற்கு வேறு 
கா ரணமும் 1921 - ம் ஆண்டில் மக்கள் தொகையினைக் கணக் 
கெடுத்த ) . J. மார்ட்டின் என்பவராற் கூறப்படுகிறது . 
41877 - ஆம் ஆண்டில் இந்நாட்டில் உண்டாகிய பெருவறத் 
தால் 1 ஆண்மக்கள் மிகுதியாக இறந்தனர் ; ஆடவரினும் 
மகளிருடைய உடற்கூறு பசியைப் பொறுத்தலில் ஆற்ற 
லுடைய தாதலின் , மகளிர் தொகை மிகுவதாயிற்றென்றும், 
“ மங்கோலியர் , திராவிடரினத்து உடன்மை மிக்குள்ள 
மக்களிடையே பெண் பிறப்பு மிகுதியுமுண்டு என்றும் 
கூறினர் . இத் தனியரசின் சார்பாக மக்கட் கணக்கெடுத்த 
அரசியல் அலுவலாளர் , “ இக்கணக்கையெடுத்துப் பெண் 
மக்களின் தொகை மிகுதிக்கேதுவாவனவற்றை ஆராய்வ 
தற்கு வேண்டும் விரிவான 

கிடைத்துள்ள கருவிகளும் இவ்வாராய்ச்சிக்குத் துணை 
செய்யக்கூடிய அவ்வளவிலும் இல்லை யென்றும் குறிக் 
கின்றார் . 

1. கொடும் பஞ்சம் . 


வசதிகளில்லை " 


என்றும் , 


10 


32 


மதுரைக் குமரனார் 


இந் நாட்டின் மேலைப் பகுதி மலையும் குன்றுகளும் 
நிறைந்திருக்கிறது . குன்றாற்று மலை , ( குன்னாத்து மலை ) 
விராலி மலை , ஆளுருட்டி மலை அன்னவாசல் மலை , குடுமியா 
மலை , கான் சாத்துமலை யென்பனவாகும் . இந் நாட்டின் 
தென் மேலெல்லையில் பிரான் மலை நின்று இதனையும் 
இராமநாதபுர மாநாட்டையும் பிரிக்கின்றது . இவற்றுள் 
விராலிமலைக்குத் தெற்கிலுள்ள கொடும்பாளூர்க் குன்றினை 
முதுகுன்ற மென்றும் , குடுமியான் மலையை நற்குன்ற 
மென்றும் , பிரான் மலையைக் கொடுங்குன்ற மென்றும் 
கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன . 

குறிக்கின்றன. இந்நாட்டின் 
யிடையே காடுகளும் உள்ளன . அவற்றின் பரப்பு நூற்று 
நாற்பது சதுர மைல் எனக் கணக்கிட்டுள்ளனர் . இக் 
காடுகளில் மான் , காட்டுப் பன்றி , முயல் முதலிய விலங்கு 
கள் வாழ்கின்றன . காடுகள் , மழைவளத்துக்கும் பொருள் 
வருவாய்க்கும் , ஆடுமாடுகளின் மேய்ச்சலுக்கும் ஆக்க 
மாதல் பற்றி , இத் தனியரசு இவற்றைப் பேணிப் புரந்து 
வருகிறது . 


(இடை . 


இப் புதுக்கோட்டை வளநாட்டில் நாம் குறிக்கத் 
தக்க வகையில் பல காட்டாறுகள் உள்ளன . 

இவற்றுள் 
வெள்ளாறும் பாம்பாறும் சிறப்புடையவா கும் . 
நாட்டின் மேற்கேயுள்ள மருங்காபுரி நாட்டு வேழமலையில் 
தோன்றி , இந் நாட்டின் குறுக்கே கிழக்கு நோக்கி யோடி 
மணமேற்குடிக்கருகே கடலில் கலந்துவிடுவது வெள்ளாறு . 
தனால் இந் நாட்டின் குளத்தூர் நாடும் ஆலங்குடி நாடும் 
திருமய நாட்டினின்றும் பிரிக்கப்படுகின்றன. பாம்பாறு 
திருமய நாட்டு மேலூர்ப் பகுதியைச் சார்ந்த பெருந் 
துறைக் குளத்தின் வழிகாலாய்த் தோன்றி இந் நாட்டின் 
தென்கிழக்கை நோக்கிச்சென்று அறந்தாங்கிக் கருகே 
வெள்ளாற்றோடு கலந்து ஒன்றாகி , சிறிது தூரம் சென்று 
மறுபடியும் பிரிந்து தென்கிழக்காக ஓடி ஐந்து கிளைக் 

யடைகின்றது . ஏனையவை 
குண்டாறு , அஞ்ஞானவிமோசனி, உய்யக்கொண்டான் 
அம்புலி, கோரையாறு , மணிமுத்தாநதி 

யென்பன 


ளாகப் 


பிரிந்து 


கடலை 


கோனாடு 


33 . 


யாறு 


ஆலங் 


வாகும் . இவற்றுள் குண்டாறு கவிநாட்டுக் குளத்திற் 
றோன்றிச் சென்று கடையக்குடிக்கருகில் வெள்ளாற்றில் 
கலந்து விடுகிறது ; அஞ்ஞானவிமோசனியாகிய அக்கினி 
குளத்தூர்க் 

குளத்திற்றோன்றிப் பெருங்களூர் , 
மலையூர் , கடம்பக்குடி என்ற ஊர்களின் வழியாய் ஓடித் 
தஞ்சைமாநாட்டு அதிராம் பட்டினத்துக்குத் தென் 
மேற்கில் கடலில் கலந்து விடுகிறது . உய்யக்கொண்டானாறு 
தஞ்சை மாநாட்டு வல்லத்துக்கு மேற்கிற் பிறந்து , 
குடி நாட்டில் விரைந்தோடித் தஞ்சை நாட்டில் சாந்தா 
கோட்டைக் கருகில் அக்கினியாற்றோடு கூடிக்கொள்கிறது . 
அம்புலியாறு மஞ்சன் விடுதி குளத்திற்றோன்றி ஆலங்குடி , 
வடக்காடு முதலிய ஊர் வழியே சென்று , சுலோசனா பாய் 
சத்திரத்தருகில் கடலோடு கலக்கிறது. கோரையாறு 

விராலி 
மலைநாட்டிலுள்ளதோ ரேரியிற்றோன்றி , இராசகிரிக்கு மேற் 
கிலும் கடலூர்க்குக் கிழக்கிலுமாக 

கிழக்கிலுமாக ஓடி , திருச்சிராப் 
பள்ளிக்குத் தெற்கே மூன்றுமைல் தொலைவில் உய்யக் 
கொண்டானாற்றோடு கலந்து கொள்கிறது . 

மணிமுத்தா 
மதுரைமாநாட்டுச் சிறுமலைப் 

சிறுமலைப் பகுதியிற் பிறந்து , 
திருமயநாட்டுத் திருக்களம்பூர் வழியாயோடிச் சிவ 
கங்கையைச் சார்ந்த திருப்புத்தூர் நாட்டிலுள்ள நெய்க் 
குப்பைக் கண்மாயில் வீழ்கிறது . 


இப் புதுக்கோட்டைய ரசியலின் 1934-35 ஆண்டின் 
கணக்குப்படி , இந் நாட்டு விளை நிலப்பரப்பு ஏழு லட்சத்து 
ஐம்பத்து நான்காயிரம் ஏக்கர் ; இவற்றுள் , கைப்பற்றான 
பகுதி நான்கு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரம் ஏக்கர் 
புறம்போக்காய் ஆடு மாடுகளின் மேய்ச்சற் கமைந்த விடு 
நிலம் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ஏக்கர் . 
1934-35 ஆம் ஆண்டில் பயிர் செய்யப்பட்ட நிலப்பகுதி 
நான்கு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் ஏக்கர் . இவற் 
றுள் இறையிலி இலக்ஷத்து முப்பத்தெண்ணாயிரம் ஏக்கர் . 
எஞ்சிய முப்பத்தொரு லட்ச ஏக்கரிலிருந்து அரசியற்கு 
வருவாய் , 1936-37 - ஆம் ஆண்டுக் கணக்கின்படி ஒன்பது 
லட்சத்து நாற்பத்தெண்ணாயிர ரூபா ; காடுகளிலிருந்து 


ம . 


3 


34 


மதுரைக் குமரனார் 


வருவாய் முப்பத்தெண்ணாயிரத்து ஐந்நூறு ரூடா . இவற் 
றின் செம்மை நிலைக்காக 

இத் தனி யரசு விளைபுல வகைக்கு 
ரூபா லட்சத்துத் தொண்ணூறாயி ரமும் , காடுகளின் 
செம்மைநிலை பொருட்டு ரூபா பதினொன்பதாயிரமும் 
செலவு செய்துள்ளது . நீர் வளங் குறித்து ரூபா எழுபத் 
திரண்டாயிரமும், கல்விப்பொருட்டு ரூபா இரு லட்சத் 
தறுபத்தோ ராயிரமும் , மருத்துவ வசதிக்காக ரூபா 
லட்சத் திருபத்தையாயிரமும் செலவழித்திருக்கிறது . 
1945-46 -ஆம் ஆண்டுக் கணக்குப்படி இவ்வரசின் பொது 
வருவாய் ரூபா இருபத்தொரு லட்சம் . இதிலிருந்து 
நிலவள நீர்வளம் குறித்து ரூபா இருலட்சத்தறுபத் தீரா 
யிரமும் , மக்களின் உடல்வளம் உயிர்வளங் கருதி ரூபா 
மூன்று லட்சத்தெண்பத் தையாயிரமும் செலவு செய்யப் 
பட்டுளது . இக் குறிப்புக்களையே சுருக்கமாக நோக்கின் , 
நில நீர்வளம்பற்றிச் சிறிதேறக்குறைய நூற்றுக்கு எட்டு 
ரூபாவும் , மக்கள் உடலுயிர் வளம்பற்றி நூற்றுக்குப் 
பதினெட்டு ரூபாவும் , செலவாற்றி இத் தனியரசு மேம் 
படுவதைக் காணலாம் , உயிர் 

கல்வியாதலின் , 
கல்வியை உயிர்வள மென்றும் , உடல்வளத்துக்கு மருந்து 
துணை செய்தலின் அதனை உடல்வள மென்றும்கூறினாம் . 

இதுகாறும் கூறியது கோனாடான புதுக்கோட்டைத் 
தனியரசு நாட்டின் இற்றைக்கால நிலை. இத் தனியரசின் 
இற்றைக் காட்சி கிறித்து முறை பதினேழாம் நூற்றாண் 
டின் இறுதியிலிருந்து வளர்ந்து போந்த சிறப்புக் காட்சி 
யாகும். இன்று அரசு புரிந்தருளும் வேந்தர் பிரானது 
மரபு முறை பதின்மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்நாட்டிற் 
காணப்படுகிறது . இவர்கள் , சங்க விலக்கிய காலத்தில் 
வாழ்ந்த மாமூலனார் முதலிய சான்றோர் களாற் பாராட் 
டப் பெற்றவனும் , தமிழகத்தின் வடவெல்லையாகிய , வட 
வேங்கடத்தைத் தனக்கு இடமாகக் கொண்டவனுமாகிய 

கழல்புனை திருந்தடிக் கள்ளர் கோமான் , மழபுலம் 
வணக்கிய மாவண் புல்லி என்ற வள்ளலின் வழிவந்தோர் 
என ஆராய்ச்சியாளர் கருதுவர் . வேங்கடம் தொண்டை 


வளம் 


கோனாடு 


35 


நாட்டைச் சேர்ந்த தாகலின் , தென்னாட்டில் இவர்கள் 
தொண்டைமான்கள் என்ற பெயரால் விளங்கினர் . 

இச் சங்ககாலத்து இந் நாட்டின் நிலை காணு முன் 
இடைக்காலத்தே இந்நாடிருந்த நிலையினை ஈண்டுச் சிறிது 
காண்பது 

முறையாகிறது . இடைக் காலத்தைக் கல் 
வெட்டுக் காலமென்றும் கூறலாம் . இக்காலத்தே நம் 
நாட்டில் கோயில்கள் எழுந்துவிட்டன. பெருங்கோயில் 
களே எழுபது இருந்தனவென ஏழாம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த திருநாவுக்கரசர் குறிக்கின்றார் . ஏனை மாடக் 
கோயில்களும் பிறவுமாக தொகுத்து நோக்கின் , சிவன் 
கோயில்கள் மட்டில் இருநூற்றுக்குக் குறைவில்லை . இக் 
கோயில்களோடு தொடர்புடைய செய்திகள் மட்டில் 
கோயிற் சுவர்களிலும் பிறவற்றிலும் பொறிக்கப்பட் 
டுள்ளன . இவற்றின் வேறாக ஆங்காங்குக் காணப்பட்ட 
செப்பேடுகள் சிலவாகும் . கல்லிற் காணப்பட்டவை கல் 
வெட்டுக்கள் . இடைக்கால வரலாறு முற்றும் பெரும் 
பான்மைக் கல்வெட்டுக்களையும் சிறுபான்மை செப்பேடு 
களையும் இலக்கியங்களையும் அடிப்படையாகக்கொண்டு 
காணப்படுவது பற்றி , இக் காலத்தைக் கல்வெட்டுக் கால 
மென்று குறித்தாம் . 

இக் காலம் இரண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகட்கு 
முன்பே தொடங்கியது . எனினும் , ஓரளவு விரியத் 
தெரிந்துகொள்ளும் முறையில் அமைந்த கல் வெட்டுக்கள் 
ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தாம் நூற்றாண் 
டின் தொடக்கத்திலும் இருந்தே கிடைத்துள்ளன . நம் 
கோனாடாகிய புதுக்கோட்டை யரசில் இரண்டாயிரமாண்டு 
கட்கு முற்பட்ட கல் வெட்டொன்றும் , ஒன்பதாம் நூற் 
றாண்டு வரையில் இருந்த பல்லவர் கல்வெட்டுக்கள் சிலவும் , 
சோழரும் பாண்டியரும் பிறருமாகிய இடைக்கால வேந் 
தர் கல் வெட்டுக்கள் நூற்றறுபதுக்குக் குறையாமலும் 
கிடைக்கப்பெற்றுள்ளோம் . அவற்றை அழகிய முறையில் 
அச்சிட்டு நம் புதுக்கோட்டைத் தனியரசு வழங்கியுள்ளது . 
அவற்றின் துணையால் கோனாட்டின் இடைக்கால நிலையை 


36 


மதுரைக் குமரனார் 


ஓரளவு நாம் அறிதல்கூடும் . இந்த இடைக்காலத்தின் 
பரப்பு கி . பி . பத்தாம் நூற்றாண்டுக்கும் பதினேழாம் நூற் 
றாண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி யென்று மேற்கோடல் 
சிறப்பு . இக் கோனாட்டின் பரப்பும் இப்போதுள்ள 
குளத்தூர் நாடு , திருமயம் நாடு என்ற இரண்டின் மேலைப் 
பகுதியாகும். தென்னெல்லை திருமயம் நாட்டுக் 
கொன்றையூர் , செவலூர் என்ற ஊர்களைக் கொண்டிருந் 
தது . கிழக்கெல்லை வெள்ளாற்றின் இருகரைமருங்கும் 
உள்ள பகுதியை மேற்கொண்டு சென்று அறந்தாங்கியை 
யும் தன்ன கப்படுத்திக் கொண்டிருந்தது . வெள்ளாற் 
றின் இருகரைப் பகுதியும் கீழ் கோனாடென்றும் , அறந் 
தாங்கியை யுள்ளிட்ட பகுதி இளங்கோனாடு என்றும் விளங் 
கின . கீழ் கோனாட்டுக்கு இரண்டு கரை நாடு என்றும் 
பெயருண்டு (P. S. Ins . 565 , 573 , 611 ) 

இக்கோனாட்டின் குறுக்கே வெள்ளாறு மேற்கிலிருந்து 
கிழக்கு நோக்கி ஒடுகிறதென்று முன்பே கூறினோம் . 
வெள்ளாற்றின் வட பகுதிக்கு வடகோனாடு என்றும் 
தென் பகுதிக்குத் தென்கோனாடென்றும் பெயருண் 
டாவது இயல்பு . இருபகுதியோடு கீழ் கோனாட்டையும் 
இளங்கோனாட்டையும் சேரவைத்து நோக்கினால் , கோனாடு . 
வடகோனாடு , தென்கோனாடு , கீழ்கோனாடு , இளங்கோனா 
என நால்வகைத்தாய்ப் பிரிவுற்று விளங்குவது புலனாகும் . 
ஆயினும் , கோனாடு என்றவழி இந் நான்கும் அடங்குமாயி 
னும் , சிறப்பாக வடகோனாடும் தென் கோனாடு மென்ற 
இரண்டும் சேர்ந்த பகுதியே கொள்ளப்படுவது இயல்பா 
யிற்று . 

இடைக்காலத்தே அரசியலும் அம்முறையே 
கருதி ஆட்சிமுறை செய்து வந்தது . 

இடைக்காலத்தே சோழரும் பாண்டியரும் பிறரும் 
போந்து தங்கள் ஆட்சியைப் பரப்புவ தன் முன் பல்லவ 
வேந்தர் ஆட்சியும் இதன்கண் நடைபெற்றது . அவர்கள் 
செய்த ஆட்சிக் குறிப்பை விளக்குவதற்கு வேண்டும் 
களும் அடையாளங்களும் கிடைத்தில . 
ஏழாம் நூற்றாண்டிலேயே அவர்கள் தமிழகத்துக்கு வந்து 


குறி 


கோனாடு 


37 


காலங் 


காவிரிப்பூம்பட்டினம் முதலிய இடங்களில் சிவனுக்குக் 
கோயிலெடுத்திருந்தனர் . இதனை ஏழாம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த . ஞானசம்பந்தர் முதலிய சான்றோர்கள் குறித் 
திருக்கின்றனர் . அங்ஙனமிருந்தும் , இக் கோனாட்டில் 
தங்கள் 

ஆட்சியைப் பரப்பிய பல்லவ வேந்தரைத் தெரிந்து 
கோடற்கு வழியில்லை. 

இக் கோனாட்டைக் குறுக்கே பிளந்துகொண்டோ 
டும் வெள்ளாறு பாண்டி நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் 
எல்லையென்பது வழி வழியாக வரும் செய்தி . இவ்யாற் 
றின் இருகரையிலும் உள்ள ஊர்வாழ்பவர் வழிவழியாகக் 
கூறிவரும் வழக்காற்றுச் செய்திகளும் இவ்வெல்லை நிலையை 
வற்புறுத்துகின்றன . இவ்விரு கரையிலும் படர்ந்திருக் 
கும் இக் கோனாட்டில் சோழ பாண்டியரிருவரும் உரிமை 
கொண்டாடி யிருப்பரன்றோ ? அதனால் இது 
தோறும் சோழர்க்கும் பாண்டியர்க்கும் கைம்மாறி யிருக் 
கும் எனக் கருதுவது தவறாகாது . வேற்று நாட்டவரான 
பல்லவர்களுக்கு இந் நாட்டிடத்தே சிறப்பாகக் கருத் 
தூன்றுவதற்கு இயைபு தோன்றவில்லை. 

பல்லவ ராட்சி யொடுங்க , பண்டேபோல் சோழ 
பாண்டியர் தோன்றி நம் தமிழகத்தை ஆளத் தொடங்கி 
ஆட்சி நடத்திய காலம் இந்த இடைக் காலம் . சோழ 
வேந்தர் பலர் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பே தோன்றி 
இந் நாட்டையும் தங்கள் சோழ நாட்டோடு சேர்த்து 
ஆட்சி புரிந்தனர் . அவர்கள் பெயர் , ஆட்சி செலுத்திய 
காலம் முதலிய கூறுகளை அறிதற்கு , இப்போது கிடைத் 
திருக்கும் கல் வெட்டுகள் துணையாகவில்லை . பத்தாம் 
நூற்றாண்டின் இடையில் விளங்கிய சுந்தர சோழன் கால 
தில் , அவன் பெயரால் சுந்தர சோழபுரம் என்றோரூர் 
தென் கோனாட்டில் தோன்றியிருந்தது . கொடும்பாளூரி 
லுள்ள கல்வெட்டொன்று ( 82 ) இவன் பெயரைக் குறிப்பு 
தொன்று தவிரப் பிறிதியாதும் தெரியாவகையில் சிதைந் 
துள்ளது . 

இவற்குப் பின் தோன்றிச் சோழர் குடியின் 
பெருமாண்பினை நிலை நாட்டி நிலவுலகு முற்றும் இன்றும் 


லத் 


38 


மதுரைக் குமரனார் 


நாட்டுச் 


பாராட்டிப் பரவத் தக்க பெரும் புகழ் நிறுவிய முதல் 
இராசராசன் முதலிய சோழ வேந்தர் கல்வெட்டுக்கள் 
அறுபத்திரண்டுக்குக் குறையாமல் உள்ளன. 

இக்கோனாடு , பத்தாம் நூற்றாண்டின் இறுதி வரையும் 
சங்க இலக்கிய காலத்தில் தான் கொண்டிருந்த இப்பெயர் 
வகையில் வேறுபாடு பெறாமலே இருந்தது . பதினோராம் 
நூற்றாண்டில் கோவிராசகேசரி வன்மனான முதல் இராச 
ராசன் அரசுகட்டிலேறிய மூன்றாமாண்டில் 

கேரள 
நாட்டை வென்று கேரளாந்தகன் என்ற சிறப்புற்றான் . 
அடுத்த சில ஆண்டுகளில் சோழ நாட்டின் எல்லையாக 
விளங்கும் கோனாட்டை வலியுறுத்திக் கேரளாந்தக வள 
நாடென்று பெயரிட்டான் . 

அவனுடைய ஐந்தாமாண்டுக் 
கல்வெட்டொன்று இக் கோனாட்டிலுள்ள சிற்றையூரைக் 
தறிக்கலுற்றபோது , கோனாட்டுக் கூடலூர் 
சிற்றையூர் ( 83 ) என்று குறிக்கிறது ; அதே ஊரில் அவ 
னுடைய அரசியலிருபத்திரண்டாவதாண்டில் பிறந்த கல் 
வெட்டு , இதனைக் கேரளாந்தக நாடென்று ( 86 ) கூறுகிறது. 
இவனுக்குப் பின் வந்த இவன் வழித்தோன்றல்கள் இவ 
னுடைய வென்றிச் செயல்களையே விதந்து , “ கோனாடான 
இரட்டபாடிகொண்ட சோழவளநாடு ” என்றும் , “ கோனா 

கடலடையாது இலங்கை கொண்ட சோ ழவள 
நா ” டென்றும் பெயரிட்டு மேம்பட்டனர் . இரட்டபாடி 
கொண்ட் சோழவளநாடென்ற பெயரால் பதினான்கு கல் 
வெட்டுக்களுக்கும் , கடலடையாதிலங்கை கொண்ட சோழ 
வள நாடென்ற பெயரால் இருபத்துநான்கு கல்வெட்டுக் 
களுக்கும் குறைவில்லை. 

இடைக்காலத்திற் பாண்டி வேந்தர்களும் இக் 
கோனாட்டைக் கைப்பற்றிய துண்டு . அவர்களுடைய கல் 
வெட்டுக்கள் எண்பதுக்கு மேலிருக்கின்றன. அவர்களில் 
ஒருவருக்கும் இப்பெயர்களை மாற்றவோ வேறொன்று 
படைக்கவோ உரிமை இருந்திருப்பதாக விளங்கவில்லை . 
இருந்திருப்பின் , அவர்கள் செய்திருப்பர். அவர்கள் அவ் 
வாறு செய்ததாகக் குறிக்கும் கல்வெட்டொன்றும் இந் 


டான 


கானாடு 


89) 


( < கோனாட 


கடலடையா 


2 


கரை 


நாட்டில் இதுகாறும் கிடைத்திலது . பின் வந்த ஹொய்சல 
வேந்தர்களும் , முகமதிய மன்னர்களும் , வாணாதிராயர் 
களும் , விசயநகர வேந்தர்களும் பாண்டியர்போலத் தமக்கு 
முன்னிருந்தோர் இட்டிருந்த பெயரை மாற்றவே இல்லை . 
பின் வந்தோர் அனைவராலும் மேற்கோள்ளப்பட்டிருந்த 
பெயர் , பின்னே தோன்றிய 

டான 
திலங்கைகொண்ட சோழவளநாடு என்பதேயாகும் . 

சோழவேந்தர் காலத்தே தொடக்கத்தில் இக்கோனா 
வடகோனாடு தென்கோனாடென இருபகுதியாய் இருந்த 
தாயினும் , தன்னகத்தே சிறு நாடுகளைக் கொண்டிருந்தது . 
குன்று சூழ்நாடு , உறத்தூர் நாடு , அண்ணல் வாயில்நாடு , 
வயலகநாடு , கூடலூர் நாடு , ஒல்லையூர் நாடு என ஆறு அக 
நாடுகள் இருந்தன . 

வை அரசியல் நெறிக்கும் உரிய பிரிவு 
கள் . 

ஏனை வட கோனாடு , தென்கோனாடு , இரண் 
நாடு என்பன வழக்காற்றில் இயன்றன . இந்த அகநாடுக 
ளுள் சில கூற்றமென்ற பெயரால் வழங்கின. உறத்தூர் , 
அண்ணல் வாயில் , ஒல்லையூர் என்ற அகநாடுகள் உறக் 
தூர்க் கூற்றம் , அண்ணல்வாயில் கூற்றம் , ஒல்லையூர்க் கூற் 
றம் என்றே குறிக்கப்பெறும் . இரட்டபாடி கொண்ட 
சோழவள நாடென்ற பெயர் வழங்கிய காலத்தில் கீழ் 
கோனாடு உறத்தூர்க் கூற்றத்தில் சேர்ந்தது . குன்று சூழ் 
நாடும் வயலகநாடும் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதி 
யில் உறத்தூர்க் கூற்றத்தில் சேர்ந்திருப்பதை அக்காலத் 
துக் கல்வெட்டுக்கள் காட்டுகின்றன . பின்னர்க் கூட , 

லூர் 
நாடு ஒல்லையூர்க் கூற்றத்தைச் சேர்வதாயிற்று . முடிவில் 
" கோனாடான சடலடையா திலங்கை கொண்ட சோழ 
வள நாடு , வெள்ளாற்றின் வடபகுதி உறத்தூர்க் கூற்ற 
மென்றும் , தென் பகுதி ஒல்லையூர்க் கூற்றமென்றும் பிரிக் 
தியலுவதாயிற்று . 

தெதாண்டைமான்களின் 

காலத்தில் 

இக்கோனாட் 
டோடு இதன் கிழக்கிலிருந்த தென் கவிர் நாட்டுப் பகுதி 
யும் , இராசராசவளநாட்டுப் புன்றிற் கூற்றமும் , தென் 
கிழக்கில் விருத்தராச பயங்கர வளநாட்டுப் பகுதியும் , தெற் 


40 


மதுரைக் குமரனார் 


ை 


கில் கேரளசிங்க வளநாட்டுப் பகுதியும் வந்து சேர , இன் 
றய புதுக்கோட்டைத் தனியரசுநாடு தோன்றுவ 
தாயிற்று . அன்று உறத்தூர்க் கூற்றத்தையும் ஒல்லையூர்க் 
கூற்றத்தையும் எல்லையாய் நின்று பிரித்த வெள்ளாறு , 
இன்று குளத்தூர் ஆலங்குடி நாடுகளையும் , திருமயம் நாட் 
டையும் எல்லையாய் நின்று பிரிப்பது வரலாற்றோடியைந் 
திருப்பது குறிக்கத்தக்க தொன்றாம் . 

உறத்தூர்க் கூற்றத்தில் கல்வெட்டுக்காலத்தில் திரு 
நலக்குன்றம் , புன்னங்குடி , சிகரநல்லூர் , பரம்பையூர் , 
கொடும்பாளூர் , நீர்ப்பழனி, திருவிறையான்குடி , பையூர் , 
உ.றத்தூர் , ஆலத்தூர், பேராம்பூர் , கீழைக்குறிச்சி , தெலுங்க 
குலகாலபுரம் , கூழைக்குளத்தூர், வயலகம் , புல்வயல் 
முதலியன சிறப்புடைய ஊர்கள் . ஒல்லையூர்க்கூற்றத்தில் , 
ஒல்லையூர் , சாத்தனூர் , காரையூர் , சிற்றையூர் , மேலைத்தணி 
யம் , கீழைத்தணியம் , இடையாற் றார் , சுந்தரசோழபுரம் , 
காமனூர் , சமமங்கலநல்லூர் , சீகரநல்லூர் , மணநல்லூர் , 
கொன்றையூர் முதலிய ஊர்கள் சிறப்புற்றிருந்தன . ஒல்லை 
யூர்க் கூற்றத்தின் தென்னெல்லை கொன்றையூர் செவ்வ 
லூர் வரையில் பரவியிருந்தது . பாப்பாகுறிச்சி , எறிச்சி 

முதலியன கீழ்கோனாட்டில் விளங்கியிருந்தன 
இன்றேபோல் பண்டும் அறந்தாங்கி சிறப்புற்றிருந்தது . 

இனி , இக்கோனாட்டின் பரப்பு இருபத்துநான்கு காத 
வட்டகையென்று குடுமியா மலைக் கல்வெட்டெ 

டான்று 
( 285 ) கூறுகிறது . இதன் கண் பார்ப்பார் முதல் பள்ளர் 
பறையர் ஈறாகப் பல வேறு மரபினர் வாழ்ந்திருந்தனர் . 
சங்க விலக்கியத்திற் காணப்படும் புலவர் , கூத்தர் முதலிய 
பலரும் இருந்தனர் . கோயில்களில் பணிபுரியும் சிவப் 
பிராமணர்களும் பட்டர் களும் கணக்கர்களும் உண்டு, 
தேவரடியார்கள் பலர் கோயில்களில் சேவகம் புரிந்தனர் . 
காடுகொன்று நாடாக்குதல் , குளந்தொட்டு வளம் பெருக் 
குதல் , ஊர்களில் வாணிகஞ் செய்தல் முதலியன 

ஆங் 
காங்கு நடந்துவந்தன . 


லூர் 


கோனாடு 


வேற்று நாட்டவரது பகைமையால் தீங்குண்டாகா 
வாறு காப்பதும் , நாட்டகத்தேயுள்ள சிறு நாடுகட்கு 
இடையே நிகழவேண்டிய பொதுச் செயல்களைப் புறந் 
தருவதும் பெருவேந்தர் கடன் . 

நாட்டகத்தே வாழும் 
மக்கட்கு அவ்வப்போது வேண்டும் நலங்களை யறிந்து 
அவற்றை யமைத்துக் கொள்ளற்கு வேண்டிய முழு வுரி 
மையும் ஊரவர்க்கு இருந்தது. அதனால் ஒவ்வோரூரா 
ரும் தமக்கு வேண்டியவற்றை ஒருங்கு கூடிச் சூழ்ந்து 
கொள்வர் . பலவூரவர் ஒருங்குகூடி நாட்டுக்குரியவற்றை 
ஆராய்ந்து முடிவு செய்வர் ; பல நாடுகட்கு வேண்டிய 
வற்றை வேந்தர் அறிந்து செய்வர் . இக்கோனாட்டின் 
தலைநகர் கொடும்பாளூர் . 


ஊர்க்குப் பொதுவான கோயில் , குளம் , இவற்றைச் 
சார்ந்த நிலம் மக்கட் சமுதாயம் ஆகிய இவற்றையும் இவற் 
றின் சார்பாக நிகழும் செயல்வகைகளையும் ஊரவரே 
செம்மையுற முறைசெய்துகொண்டனர் . கோயில்கட்குத் 
திருப்பணி செய்வ தாயினும் , நிலம் விடுவதாயினும் இவற் 
றிற்குரிய நிலத்தைப் பண்படுத்துவதாயினும் ஊர்களின் 
பொது வாழ்க்கையோடு இயைபுடைய வேறு எது நிகழ்வ 
தாயினும் ஊரவர் ஒன்று 

ஒன்று கூடி யே ஏற்பாடு செய்வர் . 
இக்கோனாட்டுக் குன்று சூழ்நாட்டு ஊர்களில் ஒன்றான 
மேல் மணநல்லூரில் விக்கிரம சோழீச்சுரம் என்றொரு 
கோயில் உண்டு . அதற்குத் திருப்பணி செய்ய வேண்டிய 
நிலையுண்டாக ஊரவர் ஒன்றுகூடி , அக்கோயிற்குரிய 
குடிக்காடுகளில் ஒன்றை விற்று அதனைச் செய்வதெனக் 
கருதினர் . அக்காலை அயலூரான சிக ரநல்லூர்ச் செல்வர் 
களில் வேளான் கோதண்டன் என்பவன் அக்குடிக் 
காட்டை விலைக்குப் பெற்று அதனைச் செய்தான் . இதனை , 
குடுமியாமலையில் உள்ளதொரு கல்வெட்டு , “ திரிபுவனச் 
சக்கரவர்த்திகள் இராசராச தேவர்க்கு யாண்டுஇருவது : 
இரட்டபாடிகொண்ட சோழவள நாட்டுக் குன் றுசூழ் 
நாட்டு மேல் மணநல்லூர் ஊராக இசைந்த ஊரோம் ; 
எங்களூரில் வடக்கில் குடிக்காடு விலைக்குறவிற்கக் கொள் 


42 


மதுரைக் குமரனார் 


- 


வீர் உளிரோ ? என்று கூற , இம் மொழி கேட்டு இந்நாட் 
டுச் சிகரநல்லூரில் வேளான் கோதண்டன் மேல்மணநல் 
லூரில் விக்கிரம சோழீச்சுரமுடைய மகாதேவர்க்குத் 
தேவகன்மி கொள்வேன் என்று பிற்கூற , முற்கூறிய 
ஊராய் இசைந்த ஊரோம் நாங்கள் விற்கிற குடிக்காட் 
டுக்குப் பெரு நான் கெல்லையாவது : கீழ்பாற்கெல்லை 
தோட்டங்களுக்கு நாட்டின திருச்சூலக் கல்லுக்கு மேற் 
கும் , தென்பாற் கெல்லை களருக்கு நாட்டின திருச்சூலக் 
கல்லுக்கு வடக்கும் ; மேல்பாற் கெல்லை குளத்துக்கு நீர்க் 
கோவைக்குக் கிழக்கும் , வடபாற் கெல்லை தோட்டங் 
களுக்கு நாட்டின திருச்சூலக் கல்லுக்குத் தெற்கும் ஆக 
இசைந்த பெருநான் கெல்லையுள் அகப்பட்ட நிலத்துக்கு 
எம்மில் இசைந்த விலைப்பொருள் அன்றாடு நற்காசு உரு 
இக்காசு இருபத்தைந்தும் கொண்டு , இக்குடிக் 
டெல்லையுள் அகப்பட்ட நிலத்தால் வந்த இறையும் மற் 
றும் எப்பேர்ப்பட்ட குடிமையும் நாங்களே கோமன்ன 
வர்க்குப் போக்கறுக்கக் கடவோமாகவும் ....." ( P. S. 
Ins . 190 ) என்று கூறுவதனால் அறியலாம் . 


காட் 


ஒருகால் , குடுமியாமலையில்உள்ள சிவன் கோயிற்குத் 
திருப்பணி செய்யவேண்டிய நிலையுண்டாக , அதற்கு அவ் 
வூரும் , ஊரமைந்த வடகோனாடும் ஒன்று சேர்ந்து செய்யி 
னும் ஆற்றாத அளவின தாயிற்று அத்திருப்பணி . கோனாட் 
டவர் அனைவரும் ஒன்றுகூடிச் செய்யவேண்டியவராயினர் . 
அதற்கு வேண்டும் பொருள் குறித்துக் காணியாளர் முத 
லிய பலருக்கும் ஒரு வரிமுறை வகுத்துக்கொண்டனர் . 
இதனை , " கோமாறவன்மரான திரிபுவனச் சக்கரவர்த்திகள் 
ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 13 -வது மகர 
ஞாயிற்றுப் பூருவபக்ஷத்துத் திரையோதசியும் திங்கட்கிழ 
மையும் பெற்ற திருவோணத்துநாள் : கோனாடான 
லடையாது இலங்கைகொண்ட சோழவளநாட்டு நாடும் 
நகரமும் கிராமங்களும் வன்னியர்களும் படைப்பற்றுக்க 
ளும் , உடையார் திருநலக்குன்றமுடையநாயனார் கோயிலில் 
காங்கேயராயன் திருமண்டபத்திலே இவ்வனை வரோ 


கட 


கை 


கோனா 


43 


பணம் 


நிறைவுற நிறைந்து குறைவறக் கூடி எங்களில் அமைந்து , 
உடையார் திருநலக்குன்றமுடைய நாயனார் கோயிலில் 
ஸ்ரீருத்திர ஸ்ரீமாகேசுரர் ஸ்ரீகாரியம் , தேவகன்மி , கோயில் 
கணக்கர் இவ்வனைவர்க்கும் பிடி.பாட்டுச் சாசனம் பண் 
ணிக்கொடுத்த பரிசாவது: உடையார் திருநலக்குன்ற 
முடைய நாயனார் கோயிலில் திருப்பணிக்கு இக்கோனாடு 
இருபத்து நாற்காத வட்டகையும் ஊர்வழிதோறும் காணி 
யாளராயிருக்கும் பிராமணர்.... செட்டி கள் , வேளாளர் இப் 
படியுள்ள பேருக்கு ஆண்டொன்றுக்குப் பேரொன்றுக் 
குப் பணம் 

அரையும் , இளமையார்க்குப் பேரொன் 
றுக்குப் 

காலும், படைப்பற்றுக்களுக்குப் 
பேரொன்றுக்குப் பணம் காலும் , தண்டிகளுக்கும் மற் 
றும் உள்ள குடிமக்களுக்கும் பேரொன்றுக்குப் பணம் 
அரைக்காலும் , பறையர் பள்ளர் பேரொன்றுக்குப் பணம் 
அரைக்காலும் , இப்படியால்வந்த பணம் ஊர் வழிதோறும் 
வந்து தானத்தாரும் வயிராகியும் ஆண்டுகடோறும் தன் 
டித் திருப்பணி செய்விப்பார்களாகவும் ; தண்டுமிடத்துக் 
கொடாதபேரிடத்தில் வெண்கலமெடுத்தும் 
தகர்த்தும் கொள்ளக் கடவார்களாகவும் ; இதற்கு 
வேறொரு ஏற்றச் சுருக்கஞ் சொன்னா ருண்டாயின் , நாட் 
டுத் துரோகி சிவத்துரோகி பட்டதும்பட்டு , இதனால் .... 
உள்ள துவும் இவனுக்கே பரமாவதாகவும் , இப்படி எங்க 
ளில் இசைந்து உடையார் திருநலக்குன்றமுடைய நாயனார் 
கோயில் திருப்பணிக்கு இப்படிப் பிடி பாட்டுச் சாசனம் 
பண்ணி , இப்படிச் சந்திராதித்தவர்வரை சீசல்வதாகத் 
திருமலையிலே கல்வெட்டிக் கொடுத்தோம் : நாடும் நகரங் 
களும் கிராமங்களும் வன்னியர்களும் படைப்பற்றுக்களும் 
இவ்வனைவரோம் (P. S. Ins . 285 ) என வரும் கல்வெட் 
டிற் காணலாம் . 


மண் கலம் 


ஊர 


இனி , ஊரில் குளங்களும் வயல்களும் பெருமழை 
யாலும் பிறவற்றாலும் சீரழிந்துபோன 

விடத்து 
காடுகளை யழித்துக் குளங்களைத் திருத்தி வயல் 
களைப் பண்படுத்திக் கொண்டனர் . கோயில் முதலிய 


44 


மதுரைக் குமரனார் 


அதனை 


பொது நிலையங்கட் குரியவற்றைத் தக்கார்க்கு விடுத் 
துச் 

செம்மை செய்தனர் . மாறவன்மன் குலசேகர 
பாண்டியன் ஆட்சியில் நான்காமாண்டில் ( கி . பி . 1271 ) 
குடுமியா மலைத் திருநலக்குன்றமுடைய நாயனார் “ திரு 
நாமத்துக் காணியாய் " பாழ்பட்டுக் கிடந்த குளமும் 
வயலும் செம்மையுறுவித்த செய்தி யொன்று குடுமியா 
மலைக் கல்வெட்டொன்றில் காணப்படுகிறது . 
இந்நாயனார் திருநாமத்துக் காணியான தட்டான் குள 
மும் வயலும் குளமும் உடைகுளப்பாழாய்க் கரையும் 
அழிந்து வயலும் வரம்பழிந்து பருமரக்காடாய் நெடுங் 
காலம் பாழ்கிடக்கையில் இது பாழாக் கிடவாமல் குள 
மும் வெட்டி வயலும் திருத்திக்கொண்டு 
தேவதானமாக, விலைக்கு விற்கக் கொள்வார் உளீரோ 

ஒருகாலாவதும் இருகாலாவதும் முக்காலாவ 
தும் முற்கூற , இம்மொழிகேட்டு “ இக்கோயிலில் 
சாரியம் செய்வார்களில் சுப்பிரமணிய பட்டரும் , சிகர 
வழகியானான நம்பு செய்வார் பட்டரும் விலைக்குக் கொண் 
டனர் . செம்மையுற்ற நிலையில் வயல்களில் விளையும் எள் , 
தினை , வரகு முதலியவற்றிற்கு இறைவரிசையும் குறிக்கப் 
பட்டது என்பதனா லறிக . 


குடி நீங்காத 


வென்று 


சைவா 


நாடுகாத்தற் கடைந்தோரால் மக்கட்கு ஒவ்வொரு 
காலத்தில் மிக்க வரிகளும் இடுக்கண்களும் உண்டாயின் 
அவற்றைப் பொறாது பொதுநிலங்களை விற்று வரி செலுத்தி 
இடுக்கண் நீக்க முயன்றுள்ளனர் . கோனாட்டு இடையாற் 
றூர் . ஊரார் , " எங்களூர்க்கு வேலி காவலாக நிச்சயித்த 
அச்சுப்போறாளர் 

எங்களைப் பல வேதனைசெய் தவிடத்து 
வேதனைக்காற்றாது எங்களுக்கு மற்றொரு செய்தி யில்லா 
மையால் எங்கள் குடிக்காடு மதுராந்தகபுரத்தை விற்று 
இக்காசு கொடுப்போமாக இசைந்து , .... இக்காசு எண்ணா 
யிரமும் விலையா வணக்களத்தே கைச்செல்லப் பொருளறக் 
கொண்டு பேற்றாளர்க்குக் கொடுத்து , இம்மதுராந்தகபுர 
மும் குளமும் நத்தமும் விற்று விலைப்பிரமாணமும் பண் 
ணிக்கொடுத்தோம் " ( P.S. Ins 309 ) என்பதும் , கோட்டை 


கோனாடு 


45 


யூரார் , கன்னடியர் காலத்துப் 

வரிகளால் வந்த 
பொருளுக்குப் பண்டார உடலில்லாமையால் ( P. S. 
Ins . 310 ) நிலம் விற்பதாகக் கூறுவதும், “ இந்நாட்டில் வல் 
லாளதேவன் இறைகொண்ட நாளில் கன்னடியர் எங்களைச் 
சிறைப்பிடித்ததில் , சிறைமீள எங்களால் ஒரு செய்தி யில் 
லாமையால் ஸ்ரீ பண்டாரத்தில் நாங்கள் திருவாபரணங் 
களை 

அற விற்றுக்கொடுத்துச் சிறைமீட்கையில் , பின்14. 
இம்முதல் எங்களால் இறுக்க வொண்ணாமையால் " இக் 
கோயில் நாயனார்க்கு நிலம்விட்டுத் “ திருச்சூலக்கல் நாட்டி 
விலைப்பிரமாணம் பண்ணிக்கொடுத்தோம் ” (P. S. Tns 548 ) 
என்பதும் , “ முன்பு எழுதின பிரமாணம் கலகத்திலே 
சேருகையால் , இற்றைநாளிலே ” ( 393 ) பிரமாணம் செய்து 
கொடுத்தோ மென்பதும் பிறவும் இடைக்காலத்தே இந் 
நாட்டவர் அரசுநிலையின்மையால் பல துன்பங்கட்குள்ளான 
தும் , அவற்றினின்று மீளுதற்குச் செய்த முயற்சிகளு 
ஒருவாறு உணரப்படும் . 

ஊர்களில் தேவரடியார்கள் மிக்குக் கோயிற் பணியிற் 
போட்டியிட்டுப் பிணங்கும் பிணக்குகள் உண்டாயின . இப் 
பிணக்கொன்று இக்கோனாட்டுக் கூழைக்குளத்தூரில் உன் 
டாயிற்று. ஊரவர் ஒன்று கூடினர் . தேவரடியார்க்குரிய 
" திருப்பாட்டடைவு , திருவாலத்தியெடுத்தல் , மெய்க்காட் 
டடைவு " முதலிய திருப்பணிகளை இனிது ஆற்றற்கு ஏழு 
முறைகளை வகுத்து ஒவ்வொருத்திக்கு ஒவ்வொரு முறை 
வகுத்தமைத்தனர் . (P. S. Ins 162 ) சைவ வைணவர்களுக் 
கிடையே யுண்டான 

பிணக்கொன்று திருமெய்யத்தில் 
தீர்க்கப்பெற்றுள்ளது . பள்ளருக்கும் பறையருக்கு 
மிடையேயுண்டான வழக்கொன்று ( P. S. Ins . 929) நெய் 
யிலே கைதோய்த்துக் காணும் முறையால் நீதி காணப் 


பட்டுளது . 


படிக்கைகள் 


வாணிகஞ்செய்வா ரிடையேயும் ஒருவகை உடன் 

செய்யப்பட்டிருந்தன . திருநலக்குன்ற 
முடைய நாயனார்க்கு ஆண்டொன்றுக்கு முப்பதினாயிரம் 
பாக்கும் எழுநூற்றைம்பது கட்டு வெற்றிலையும் வேண்டி 


46 


மதுரைக் குமரனார் 


யிருந்தபடியால் , அவற்றை 

வெற்றிலை 

வணிகரான 
கிராஞ்சிமலை கிளியநின்றான் சகஸ்ரனும் , வேதகோன் 
புரத்து அருளாள சகஸ்ரனும் என்ற இருவரும் இடக்கடவ 
ரென்றும் , இதற்கு ஊதியமாக இவர்கள் இந்நாட்டில் வந் 
திறங்கும் வெற்றிலைக்குத் தரகுபெறக் கடவரென்றும் 
குடுமியாமலைக் கல்வெட்டு ( 125 ) கூறுவ துகொண்டே 
அறியலாம் . ஒருகால் இத்தகைய தரகு காரணமாகப் 
பனை யூர் , குளமங்கலம் என்ற இரண்டு ஊரார்க்கிடையே 
போரும் உண்டாயிற்று . பொருளழிவும் உயிரழிவும் 
மிக உண்டாயின . பலர் ஊர்களினின்றும் வெளியேறி 
னர் . முடிவில் ஊரார் இருவரும் , நகரத்தாரும் கண்மா 
ளரும் நடுவிருந்து சந்து செய்ய ஒற்றுமையெய்தி உடன் 
படிக்கையும் செய்துகொண்டனரெனப் பனை யூர்க் கல் 
வெட்டு (670 ) கூறுகிறது . 

போருண்டாயின் அதற்குத் தம்மைப் பாதுகாத்துக் 
கொள்ளுவது குறித்து , ஊரவர் அரசர் காவலையே பெரி 
தும் சார்ந்திராது தம்மைத்தாம் பாதுகாத்தற்கு வேண்டும் 
செயல்வகைகளையும் மேற்கொண்டிருந்தனர் . 
பாடிகாவல் என்றும் , அது குறித்துச் செய்யும் சாசனங் 
களைப் பாடிகாவற் பிரமாணமென்றும் வழங்கினர் . ஆத 
னூர் ஊரவர் , பொன்னமராவதிநாட்டு இராசசிங்கமங்கலத் 
தார்க்குச் செய்து கொடுத்திருக்கும் பாடிகாவற் பிரமா 
ணம் ( P. S. Ins . 669 ) “ துலுக்கர் கலகமாய் எங்கும் கட் 
டாளும் பிடியாமல் பரிகரித்து , வேறு ஒருவர் இவ்விடங் 
களில் சிலைநாரும் கொள்ளாமல் பரி கரித்து , செவ்வலூர் 
அடித்துக்கொண்டுபோன கன்று காலியும் விடுவித்துத் 
தந்து , நாங்கள் இங்கு இருக்குமளவும் சோறும் பாக்கும் 
ஆராய்ந்து எங்களைப் பரிகரித்துக்கொண்டு போந்தபடி 
யாலே மேலும் எங்களை இப்படிப் பரிகரித்துக்கொண்டு 
போகவேண்டுமென்கிற இத்தைப்பற்றிப் பாடிகாவற் பிர 
மாணம் பண்ணிக்கொடுத்தோம் . இராசசிங்கமங்கலத்து 
( இராங்கியம் ) ஊரவர்க்கு ஆதனூர் 

இசைந்த 
ஊரவரோம் என்று கூறுவது இதற்குப் போதிய சான் 
ராகும் . 


அதனைப் 


ஊராக 


கோனாடு 


47 


இத்தகைய போர்களில் போராண்மையில் மேம்பட்ட 
வீரர்களைத் தக்கவாறு சிறப்புச் செய்திருப்பது காணின் 
இவர்களின் மனப்பண்பு இனிது விளங்கும் . பதின்மூன் 
றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருக்கொடுங்குன்றத் 
துக் கோயிலில் பொன்னப்ப அணுக்கவன்றொண்டன் என் 
பான் வயிராகியாக இருந்தான் . 


வயிராகி யென்பவன் கோயில் காவலன் . இவ்வயி 
ராகியர் கோயிற்குரிய பொருள்களைக் காக்குமிடத்துத் 
தம் உயிரையும் கொடுக்கும் வயிராக்கியம் ( மனத்திட்பம் ) 
உடையராதலின் வயிராகியென்று கூறப்பட்டனர். கோயில் 
சார்பாக நிகழும் பொதுக் கூட்டங்களில் கோயில் தானத் 
தாரோடு உடனிருந்து ஆராயும் தனிச் சிறப்பும் இவர்கட் 
குண்டு . இக்காலத்தே இவரது நிலை தாழ்ந்துவிட்டது ; 
வீர முஷ்டி யென்று இப்போது வழங்குவர் . “ உண்பான் 
தின்பான் சிவப்பிராமணன் ; குத்துக்கு நிற்பான் வீர 
முஷ்டி யென்று இப்போது வழங்கும் பழமொழி இக் 
கருத்தை வற்புறுத்தும் . 


ம் 


பரம் 


இங்கே கூறிய வயிராகி , இக்கோயிற்குரிய இடையாற் 
வார்க்கு வந்திருந்தான் . அக்காலத்தே “ இவ்வூரில் மாவலி 
வாணாதராயர் காரியப் பேர் படை கூட்டிவைத்துச் சிறை 
யும் பிடித்துக் கன்று காலியும் பிடித்துக்கொண்டு பொன் 
னமராவதியிலே கொண்டு போகையில் , மறவமதுரையிலே 
இது செய்வித்த இவனுக்கும் அழகிய பாண்டிய தேவனுக் 
கு 

( P. S. Ins . 380 ) என்று கொண்டு இரு 
கையிலே கோலேந்தி யாடி , அவர்களை வென்று புறங்கண் 
டான் . வெற்றி பெறுங்கால் பகைவர் 

எறிந்த 
களால் அவன் உடம்பில் புண் உண்டாயிற்று . கோனாட்டு 
இடையாற்றா ரார் , அவன் புண்ணைப் பரிகரித்து 
னுக்குத் , திருக்கொடுங்குன்ற நாடாழ்வான் 
சிறப்புப் பெயர் தந்து “ இவனுக்குச் சிறப்பாக இவ்வூர் 
வயலில் .....குறுணி நெல்லு அறுப்பிலே பெற்றுவாழப் 
பிடிபாடு பண்ணிக் கொடுத்தனர் . 


படை 


அவ 
எனச் 


48 


மதுரைக் குமரனார் 


* திருப் 


12 


இனி ஊர்களில் உள்ள கோயில்களுக்கு நாடோறும் 
நடைபெறும் திருப்பணி குறித்துப் பொருள் வருவாய் 
போதிய அளவில் இல்லாதவிடத்து , ஊரவர் தங்கள் ச 

சமு 
தாயத்தில் நடைபெறும் திருமணங்களில் ஒருவகை முறை 
வகுத்திருந்தனர் . நார்த்தாமலைக்கு இடைக்காலத்தே 
தெலுங்ககுலகாலபுரம் என்று பெயர் வழங்கிற்று . 

முதற் 
குலோத்துங்கன் காலத்தில் இதற்குக் குலோத்துங்க சோழ 
பட்டினம் என்ற பெயர் உண்டாயிற்று . பிற்காலத்தே 
அப்பெயரே வழங்கி வந்தது . பதின்மூன்றாம் நூற்றாண் 
டின் தொடக்கத்தில் இருந்த சுந்தர பாண்டியன் காலத்தில் 
இக்குலோத்துங்க சோழப்பட்டினத்தார் திருமால் கோயி 
லில் பதினெண் பூமிவிண்ணகரப்பெருமானையும் பிராட்டி 
யாரையும் எழுந்தருளுவித்தனர் . அவர்கள் 
போனகத்துக் காகக் " குடி நீங்காத் திருவிடையாட்ட 
மும் ஏற்படுத்தினர் . திருப்பணிக்கு வகை செய்ய முற் 
பட்டுத் திருமணங்களில் ஒரு வருவாய் முறை கண்டனர் . 
இந்தக் கோயில் திருப்பணிக் 

வைத்துக் 
கொடுத்த பரிசாவது : கண்ணாலத்துக்கு . 
பெண்ணின் வீட்டில் காசு நூற்றிருபது , ஆடைக்குக் காசு 
எண்பதுமாகக் காசு நூறு , அண்ணன் வீட்டில் காசு 
பது , கிடாய்க் காசு நூறும் , விளக்கத் தரையன் வாங்கிக் 
கொடுத்துக் கண்ணாலம் செய்யக் கடவதாகவும் ; பெண் 
பிள்ளைகள் தாமத்தியம் வந்தால் ஆடையும் மாழையும் 
தவிர்த்துத் தங்களுக்கு நன்றாகக் கொடுக்கும் காசு நூற் 
றிருபதும் வாரியம் வாங்கித் திருப்பணிக்குடலாக இக் 
கோயில் திருவடி பிடிப்பான் கையிலே ஒடுக்கக் கடவதாக 
வும் " (P. S. Ins . 281 ) என்று அக்கோயில் கல்வெட்டுக் 
கூறுகிறது . 


4 . 


குடலாக 


எண் 


இந்நாட்டவர் 

தங்களைப் 

புரக்கும் வேந்தர்பால் 
பேரன்பும் பெரு மதிப்பும் கொண்டொழுகினர் . கி . பி . 
1212 - ம் ஆண்டில் மூன்றாங் குலோத்துங்க சோழன் 
மதுரைக்குச் செல்லக்கருதித் தன் கீழ் வாழும் தலைவர் கட் 
குத் தெரிவித்தான் .. அவர்களுள் ஒருவன் மணியன் 


கோனாடு 


49 


31 


ஊருடைப் பெருமானான எதிரிவி சோழக்கடம்பராயன் . 
அவன் கோனாட்டு அரையர் களில் ஒருவனாதலால் , சோழ 
வேந்தன் மதுரைக்கு வருங்கால் அவன் உடற்கு நோய் 
நொடி வாரா கிருக்கக் கோனாட்டுத் திருப்பெருமானாண்ட 
நாயனார்க்கு வழிபாடு செய்து , உலகுடை நாயனார் 
( குலோத்துங்க சோழன் ) மதுரைக்கு எழுந்தருளினால் , 
திருமேனிக்கு நன்று ஆக ,உடையார் திருப்பெருமானாண்ட 
நாயனார்க்குப் பூசைக்கும் திருப்பணிக்கும் உடலாக புன் 
னங்குடி யென்னும் ஊரையும் அதனையுள்ளிட்ட குடிக்காடு 
களையும் , கோயிற்களித்து, " சோழ 

சோழ கோனார் பெயரால் உத 
யப்பெருமாள் நல்லூர் என்று பேரும் இட்டு ” ( P. S. Ins 
163 ) இதற்கு அடையாளமாகத் திருசூலக்கல் நாட் 
டித் தந்துள்ளான் . இவ்வாறே 

முடிவேந்தர் 

இவ 
வூர்களுக்கு எழுந்தருளும்போது அவ்வூர்க் கோயில் 
களுக்கு நிலம் விட்டு, இப்படிக் கணக்கிலும் 
இழிச்சி , வரிக்கூறு செய்வார்களுக்கும் சொன்னோம் 
( P.S.163 ) என்று வழங்குகின்றான் . நாடுபிடிக்குங் 
காலையில் சீர்கே டமைந் திருக்கும் கோயில்களின் திருப் 
பணியின் பொருட்டு நிலம் வழங்கியிருக்கின்றனர் . 
( P.S.560 ) 


தென் கோனாட்டின் தென்னெல்லையில் உள்ள செவ்வ 
லூர் கி . பி . 1248 - ல் பொன்னமராவதிக்கண்டன் சுந்தர 
வில்லியான நிஷதராஜன் என்பவன் ஆட்சியில் இருந்தது . 
அவன் ஒரு கால் செவலூர் பூமிநாதர் கோயிலுக்கு நிலம் 
வழங்கினான் . அக்காலை அவன் , “ கோனாட்டுக் கூடலூர் 
நாட்டுச் செவ்வலூருடையார் திருப்பூமீசுரமுடைய நாய 
னார்க்கு அமுது படிக்கும்.......நிவந்தங்களுக்கும் , நான் 
பிறந்த நாள் புனர்ப்பூசம் - தீர்த்தமாகத் திருப்பங்குனித் 
திருநாள் எழுந்தருளியருளத்திருநாட் படிக்கும் வேண்டும் 
வியஞ்சனங்களுக்கும் , இந்நாட்டுப் பொன்னமராவதிப் 
பற்று ........ குளமும் வயலும் புன்செயும் ........இறையிலி 
தேவ தானமாகச் சந்திராதித்தர் வரைச் செல்வதாகக் கல் 
லிலும் செம்பிலும் வெட்டிக்கொடுத்தேன் . 

ம . கு . - 4 


கணட்டன 


* 


50 


மதுரைக் குமரனார் 


தர வில்லியான நிஷதராஜனேன் ( P. S. 342 ) என்று 
கல் வெட்டித்தந்துள்ளான் . தெற்றன் அரசர்கள் அஞ் 
சப்பிறந்தானான கடம்பராயன் என்னும் வேறொரு தலை 
வன் , தன் பெரு வேந்தனான சுந்தர பாண்டியன் ( கி . பி . 
1232 ) பிறந்த நாளான ஆவணி உத்திரத் திருநாளில் 
தீர்த்தமாக உத்தமப்படி ஒன்பது நாள் எழுந்தருளவும் , 
ஆட்டைத் திருப்பவுத்திரம் சாத்தியருளவும் " (P. S . 
Ins. 304 ) திருநலக்குன்றமுடைய நாயனார்க்கு நிவந்தம் 
விட்டு அந்தாளைச் சிறப்புறக் கொண்டாடினான் . இவ்வண் 
ணம் இடைக்காலத் தமிழ்ச் செல்வமக்கள் தங்கள் பிறந்த 
நாளையும் தங்கள் தலைவர் பிறந்த நாளையும் சிறப்புறக் 
கொண்டாடின செய்தி இந்நாட்டின் மட்டுமன்றித் தமிழக 
முழுதும் நிலவியிருந்தது . 

மேலும் , இவர்கள் தங்களைப் பாதுகாத்துப் புரந்த 
தலைவர்கள் பணித்த பணிமேற்கொண்டு தங்கள் நன்றி 
யறிவு விளங்கக் கோயில் திருப்பணிக்காக ஊரும் நிலமும் 
விட்டிருப்பது நன்கு குறிக்கத்தக்க தொன்றாம் . கி . பி . 
1163-1178 வரை ஆட்சி புரிந்த இராசாதி ராசன் காலத் 
தில் குலோத்துங்க சோழக் கடாரத் தரையன் என்றொரு 
தலைவன் இக் கோனாட்டில் இருந்தான் . இவனை இளமை 
யில் பேரன்புடன் பேணிப் புறந்தந்து ஞானம் தந்தவன் 
சீபாதம் சீபுயங்க தேவன் என்போனாவன் . இப்புயங்க 
தேவன் தன் இறுதி நாளில் இக் கடாரத் தலைவனை நோக் 
கிப் புன்னங்குடியில் இராசேந்திர சோழன் தன் பெய 
ரால் எடுப்பித்த சிவன் கோயிலுக்கு நிலம் வழங்குமாறு 
பணித்திருந்தான் . அவன் பணியை முடியில் தாங்கி 
அவன் தன்னைப் பேணிய பெட்பை நினைந்து , அவன் பால் 
தனக்கிருந்த நன்றி யுணர்வு மிகுதலால் , புன்னங்குடி 
யுள்ள இராசேந்திர சோழிச்சுரமுடைய நாயனார்க்கு .... 
ஒரு குடிக்காடு விடவேண்டுமென்று என்னை ரக்ஷித்த சீர் 
பாதம் ஸ்ரீ புயங்க தேவர் திருவாய் மலர்ந்தருள ... 
கொடுத்தேன் சதுரன் இராசனான குலோத்துங்க சோழக் 
கடாரத் தரையனேன் " ( P. S. Ins . 141 ) என்று விளம்பி 
யுள்ளான் . 


கோனாடு 


51 


இக் கோனாட்டில் இடைக்காலத்தில் வந்து ஆட்சி 
செய்த வாணாதிராயர்களுள் ஒரு வாணன் உத்திராட 
நாளிற் பிறந்தவன் . அவன் பிறந்த நாளில் குடுமியான் 
மலையிலுள்ள திருநலக் குன்ற முடைய நாயனார்க்குத் 
தீர்த்த விழா 

நடந்தது . அப்போது 

ஆங்கே வந் 
திருந்த புலவரொருவர் , அவ்வாணனையும் அவனது நாளை 
யும் பாராட்டி , 
" பாரோங்கு கொற்றக் குடைவாணன் பல்புவித் 
தேரோன் திருவுத்தி ராடநாள் - பேருவமைக் 
குன்றடர் மாலியானைக் கோவேந்தர் வீற்றிருப்பர் 

இன்றெடான் இன்றெடான் என்று " ( P. S. Ins. 673) 
என்றொரு பாட்டைப் பாடிச் சிறப்பித்துள்ளனர் . 

இங்ஙனம் வேந்தர் பிறந்த நாள் சிறப்பது போல , 
அவர்கள் பிறந்த பன்னிரண்டாம் நாளில் அவர்களை அவர் 
தந்தையாகிய வேந்தர் வந்து காணும் நாளும் சிறப்பாகப் 
பாராட்டப்பட்டது. பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி 
யில் இந் நாட்டில் ஆட்சி புரிந்த மாவலிவாணாதிராயன் 
ஒருவன் தனக்கு மகன் பிறக்க , அவனைக் கண்டதும் , அக் 
காட்சிச் சிறப்பாக நெற்குன்றமென்னும் ஊர் முழுதையும் 
பார்ப்பார் பலருக்கும் இனாமாகவிட்டான் . இதனை 
ஸ்ரீமன் , மூவராயகண்டன் .... ஸ்ரீமது வீரப்பிரதாப சுந் 
தரத் தோளுடையார் மகாபலி வாணாதிராயர் பிருதி 
விராஜயம் பண்ணியருளாநின்ற சகாப்தம் ( கசாரு ) மேல் 
செல்லா நின்ற சோபகிருது சம்வற்சரம் (கி . பி . 1483 ) 
துலா ஞாயிற்றுப் பூருவ பக்ஷத்துச் சப்தமியும் பிர 
கஸ்பதி வாரமும் பெற்ற பூசத்து நாள் நாமகரணம் 
சாத்தின நம்முடைய புத்திரனான நாயனார் திருமாலிருஞ் 
சோலை நின்றான் ஜனன காலத்திலே முன்னாள் புத்திர முக 
தரிசனம் பண்ணிய காலத்திலே உதகம் செய்து கொடுத்த 
தருமசாசனப் பட்டயம் . 

பட்டமானங் காத்த மண்டலத் 
துக்கான நாடான விருதராசபயங்கர வளநாட்டுப் பிரம் 
தேயம் திருநெற்குன்றத்து நானாகோத்திரத்து நானாசூத் 
திரத்து அசேஷ மகா ஜனங்களுக்கும் சகிரணியோதக 


52 


மதுரைக் குமரனார் 


மான 


தாராபூருவமாகப் பண்ணிக் கொடுத்த திருநெற்குன்ற 

புவனேகவீரச் சதுர்வேதி மங்கல வூரது புரவு 
சதுர்ச் சீமையும் , சகல உபாதியும் கழித்துச் சருவமானிய 
மாகப் பண்ணிக் கொடுக்கையில் இந்தப் புவனேகவீரச் 
சதுர்வேதி மங்கல வூரது புரவு நான் கெல்லைக்குட்பட்ட 
நன்செய் புன்செய் எப்பேர்ப்பட்டதும் சந்திராதித்தவரை 
யில் செல்லச் சருவமானியமாக அனுபவித்துப் போதவும் 
( P. S. Ins . 672 ) எனவரும் கல்வெட்டால் அறியலாம் . 

இவ்வாறு அறக் கொடையால் மேம்படும் இடைக் 
கால வேந்தர் போர் செய்யுமிடத்துச் சிற்சிலரைக் கொல் 
லக் கூடாதென முன் கூட்டியே பிடிபாடு செய்துகொண் 
டொழுகினர் . ஆவும் ஆனியற் பார்ப்பன மாக்களும் , 
பெண்டிரும் பிணியுடையோரும் , பொன்போற் புதல்வர்ப் 
பெறாதோரும் " போரிற் கொல்லத் 

தகா தவரெனப் 
போர் மறவர் கருதின ரென்பது சங்ககாலத்திற் காணும் 
காட்சி . இடைக்கால வேந்தர் அவ்வரிசையில் ஊரவர் , 
வழி நடைக் குடிகள் , இடை குடி மக்கள் முதலியோரைச் 
சேர்த்துக்கொண்டு அவர்களைக் கொல்லாது விட்டனர் . 
தனைத் திரிபுவனச் சக்கரவர்த்தி கோச்சடையவன் 
மரானசுந்தர பாண்டியன் காலத்துப் பதின் மூன்றாவது 
ஆண்டில் குன்றாண்டார் கோயிலில் தோன்றிய கல்வெட்டு 
( P. S. Ins . 484 ) " இந்நாட்டு இரண்டு மலை நாட்டு அரை 
யர்களோம் , எங்களில் இசைந்து பிடிபாடு பண்ணிக் 
கொடுத்த பரிசாவது : நாங்கள் பகை கொண்டு எய்யு 
மிடத்து எங்கள் காவலான , ஊர்கள் வழி 

வழி நடைக் 

குடி 
கள் , இடை குடி மக்கள் இவர்களை அழிவு செய்யக் 
கடவோமல்ல மாகவும் ; ஒருவன் அழிவு செய்யில் நூறு 
பணம் தண்டம் வைக்கவும் ; ஒரு ஊராக அழிவு செய் 
யில் ஐஞ்ஏறு பணம் வைக்கவும் கடவதாகவும் . 
படிச் செய்யுமிடத்து வெட்டியும் குத்தியும் செத்தும் 
நோக்கக் கடவர்களாகவும் என்று கூறுகிறது . 

போரிற் கலந்து கொள்ளாத மக்களிடத்து அருள் 
மேற்கொள்ளும் இவ் வேந்தர் , நாட்டு மக்கட்கு வரும் 


கோனாடு 


53 


நோய் தீர்க்கும் மருத்துவர்க்கு வேண்டும் சிறப்புக்களைச் 
செய்திருக்கிறார்கள் . திருவரன்குளத்துக் கோயிலில் 
சீகாரியம் செய்வோரும் கண்காணி செய்வார்களும் தேவ 
கன்மிகளும் கோயிற் கணக்கரும் பிறரும் கூடி , அவ்வூர் 
மருத்துவன் ஆத்திரேயன் சேந்தராயனான நிம்பவன 
வைத்தியனாருக்கு இறையிலியாக நிலம் விட்டனர் . இச் 
செய்தி திருவரன் குளத்துக் கல்வெட்டில் ( P. S. 725 ) 
காணப்படுகிறது . இதனால் வேறொன்றும் அறியலாம் .. 
கோயில் காரியம் பார்த்த பெருமக்கட்கு அக் கேயில் 
காரியத்தோடு ஊர் மக்கட்கு வேண்டும் மருத்துவ வுத 
விக்கு வேண்டுவன செய்வதும் கடமையாக இருந்திருக் 
கிறது . மருத்துவ வுதவிக்குக் கோயிற்குரிய நிலம் பயன் 
படுத்தப்படுவது இக்கால அரசியல் அறிஞர் குறிக்கொள் 
ளத் தக்க செய்தியாகும் . 


. 


தான் . 


இடைக்காலத்தே வாழ்ந்த செல்வர்கள் 

கூத்தும் 
பாட்டுமாகிய தமிழ்த்துறையினை நன்கு பேணினர் . குளத் 
தூர் நாட்டுத் திருவேங்கைவாசலில் அந் நாட்டு வேந்தனான 
சதுரன் இராசனான குலோத்துங்க சோழக் கடாரத்தரை 
யன் , இவ்வூர் வேங்கை வாயிலாண்ட நாயனார்க்கு வைகா 
சித் திருவாதிரைத் திருநாள் கொண்டாடுமாறு ஏற்பாடு 
செய்து அந்நாளில் அறுவகைக் கூத்தும் ஆடுமாறு செய் 

இதனை அவன் , திருவேங்கைவாயிலாண்டார் 
கோயிலில் நான் எழுந்தருளுவித்த சதுரவிடங்க நாயகர்க்கு 
வைகாசித் திருவாதிரைத் திருநாளுங்கண்டு திருநாளுக்குக் 
கூத்தாடுகைக்குக் காணியாகத் திருவேங்கைவாயில்சபை 
யார் பக்கல் விலைகொண்டு வரியில் இறையிழிச்சிக் 
கொண்ட சருகிலி வயலான புரவரிவயல் " என்றும் , 
“ இத்திருநாளுக்கு ஆறுகூத்து ஆடுவா ராகவும் , விளையிலும் 
விளையாவிடிலும் இக்கூத்தாறும் ஆடக்கடவராகவும் 
( P. S. 139 ) என்று கல்வெட்டித் தந்துள்ளான் . 

இவ் 
வாறே “ சித்திரைத் திருநாளுக்குக் கூத்தாடுகைக்குச் சாந் 
திக் கூத்தாடுகிற எழுநாட்டுநங்கை யென்பவளுக்கு இவ் 
வேங்கை வாயில் ஊரவர் , கூத்தாடுகைக்கு நிலம் விட்டு, 


5 


54 


மதுரைக் குமரனார் 


. இவள் இந்நிலம் கொண்டு இத்திருநாளுக்கு ஆடக்கடவ 
கூத்து ஒன்பதும் ஆடுவாளாகவும் ; விளையாத ஆண்டு 
ஆடின கூத்துக்குக் கொற்றுவிடுவதாக ” ( P. S. Ins . 128 ) 
என்று ஏற்பாடு செய்து கல்வெட்டித் தந்துள்ளனர் . 
“ திருநாடகமாடும் வல்லநாட்டு நங்கை மகன் அகளங்க 
ஆசாரியனுக்கு இறையிலி ” ( P. S. Ins . 538 ) நிலம் இவ் 
வூரவரே விட்டதாக வேறொரு கல்வெட்டு 

கூறுகிறது . 
பொன்னமராவதியிலுள்ள பெருமாள் கோயில் கல்வெட் 
டொன்று . சீரங்கநாயகி யென்பவள் - நாடகப் பயிற்சி 
முடிவில் அரங்கேறினாளாக, அவட்கு ஊரவர் ஒருமா நிலம் 
இறையிலியாக விட்டனர் . இச் செய்தியை, 
" எழில்புனையுஞ் சகாத்தமா யிரத்து முந்நூற் றறுபத் 

தெட்டதன் மேற் செலுமேட விரவியின் முற்றி தியில் 
வழுவிலெழு பக்கமர்க்க வாரமுடன் பெற்றே 

வருபுனர்த்தநாள் விளைசை வாழ்வனச மறையோன் 
செழுமைபயில் திருவனந்தன் பணியால்வென்றிச் 

சீரங்க நாயகிதான் தென்பொன்னை நகர்மே 
வழகர் திருக் கோயிறனில் முதலடைவும் பெற்றே 

அரங்கேறி யவை மதிக்க ஆடினாளே (P. S. Ins . 781) 
என்ற கல்வெட்டு அறிவிக்கிறது . ஏழாம் நூற்றாண்டில் 
எழுந்த குடுமியாமலை இசைக் கல்வெட்டு ஈண்டு நினைவு 
கூரத்தக்கது . 

இயற்றமிழ் வல்ல புலவர்க்குப் பரிசில் தந்து சிறப்பிக் 
கும் முறை இடைக்காலத்தே தன் இயல் குன்றாமலே 
இருந்திருக்கிறது . சோழ நாட்டு மண்டலங்களுள் ஒன் 
றான ஜயங்கொண்ட சோழ மண்டலத்தில் களத்தூர்க் 
கோட்டமென்பது ஒன்று . அதன் கண் உள்ள ஊர்களில் 
மருதத்தூரினனான குன்றன் திருச்சிற்றம் பலமுடையான் 
என்பவன் ஒரு புலவன் . இவன் வட கோனாட்டு உறத் 
தூர்க் கூற்றத்துப் பையூரில் வாழ்ந்த திருச்சிற்றம்பல 
முடையான் வேதவன முடையானைப் பாடிக் குடிக்கா 
டொன்றைப் பரிசிலாகப் பெற்றான் . பெற்றவன் , 
" யாதும் ஊரே யென்ற கொள்கையால் எங்கும் கொடுப் 
போரை நாடிச்சென்று அவர்கொடைப்புகழை நிலைநாட் 


கோனாடு 


55 


டான் . 


டும் கருத்துடன் வாழ்ந்த பண்டைப் புலவர் வழியினனாத 
லால் , அவன் அதனைத் திருப்பெருமானாண்டார்க்கு வி 

இதனை அவன் , “ இரட்டபாடி கொண்ட சோழ 
வளநாட்டு வடகோனாட்டு உறத்தூர்க் கூற்றத்து உடையார் 
திருப்பெருமானாண்டார்க்கு ஜயங்கொண்ட சோழமண்ட 
லத்துக் களத்தூர்க் கோட்டத்து மருதத்தூர் மருதத்தூ 
ருடையான் குன்றன் திருச்சிற்றம்பலமுடையானேன் : 
கன்னி ஞாயிற்று ஏழாந்திய தியும் திங்கட்கிழமையும் பெற்ற 
உத்திரட்டாதி நாள் இத்திருப்பெருமானாண்டார் திருக் 
கைம் மலரிலே நான் நீர்வார்த்துக் கொடுத்த குடிக்காடு 
இரட்டபாடி கொண்ட சோழவளநாட்டு வடகோனாட்டு 
உறத்தூர்க் கூற்றத்துப் பையூர் பையூருடையான் திருச் 
சிற்றம்பலமுடையான் வேதவனமுடையானை நான் கவி 
பாடி , பாடின கவிக்கு எனக்குப் பரிசில் தந்த தன் காணி 
யான குடிக்காடு " (P. S. Ins . 129 ) என்ற கல் வெட்டித் 
தந்துள்ளான் . இப்பையூரைச் சிறப்பித்து அவன் பாடிய 
பாட்டொன்று , 
" வாளை வயிறு நிறைய மடற்க முகம் 
பாளைபசுந் தேனொழுகும் பையூரே - நாளையென்று 
செப்பாத வாய்மையான் வேதன் திருமனு நூல் 

ஒப்பானெங் கோமான்ற னூர் 
என இக்கல்வெட்டில் நாமறிய விளங்குகிறது . 
பொன்னமராவதியை முதலாகக்கொண்டு அதனைச் சூழ 
வுள்ள நாடுகளில் திருவரன்குள முடையானென் னும் மற 
வர் தலைவன் , கி . பி . 1216-1238 - ல் அரசாண்ட சுந்தர 
பாண்டியன் காலத்தில் விளங்கியிருந்தான் . அக் காலத்தே 
அந்த நாட்டைக் கைக்கொள்வது குறித்து வேற்றுச் சிற் 
றரசர் முயன்றனர் . எனைத் தமிழரையர் நால்வரை உடன் 
தழுவிக்கொண்டு , இத்திருவரன் குளமுடையான் அப்பகை 
வேந்தரை வஞ்சி சூடிப் பொருதழித்து அவரது மண் 
ணாசையைக் கெடுத்து வென்றி மேம்பட்டான் . அது 
கண்டு மகிழ்ச்சியுற்ற பொன்னமராவதி முதலான நாட்ட 
வர் அவன் பெருவஞ்சியைப் பாடிப் பாராட்டினர் . அவர் 
கட்கு அவன் மிக்க பரிசில் நல்கினான் . அவர்கள் கி . பி . 


56 

மதுரைக் குமரனார் 
1227 ஆண்டு பொன்னமராவதியில் ஒன்று கூடி , “ பெரு 
வஞ்சி கேட்டுப் பரிசிலாகக் கொடுத்தவனான திருவரன் 
குளமுடையானுக்கு மறச் சக்கரவர்த்திப் பிள்ளையென்று 
பேருங் கொடுத்துத் தூத்திக்குடிவயலில் வடபாகம் விளை 
நிலமும் இதுக்கெல்லையான புன்செய்களும் முன்பு எழுதி 
யணிந்து கொடுத்த செம்பின் படி சந்திராதித்தவரை இறை 
யிலி காணியாகக் கொடுத்தோம் ” ( P. S. Ins . 278 ) என்று 
கல்வெட்டினர் . இந்நிலத்தில் தமிழரையர்கட்கு ஒரு பாதி 
யும் திருவரன் குளமுடையானுக்கு ஒரு பாதியும் இந்நாட் 
டவரால் பிரித்துக் கொடுக்கப்பட்டன . 


லாம் . 


முடைய 


இனி ஒன்று கூறி இவ்விடைக்காலத்தை முடிக்க 

இடைக்காலம் பிறத்தற்கு முன்பே சைவர்களுக்கு 
மூவர் முதலிகள் பாடிய திருப்பதிகங்களும் வைணவர் 
களுக்கு ஆழ்வார்கள் பாடிய இயற்பாக்களும் தோன்றி 
விட்டன . 

அவற்றைக் கோயில்களில் இசைக்கும் முறை 
டைக்காலத்தே நல்ல 

பெறுவதாயிற்று . நம் 
கோனாட்டில் பத்தாம் நூற்றாண்டில் 

நூற்றாண்டில் ஆட்சி 
செலுத்திய முதல் இராசராசன் , தான் அரசுகட்டி லேறிய 
இருபத்தெட்டாம் ஆண்டில் , இந்நாட்டு உறத்தூர்க் கூற்றத் 
தில் உள்ள திருவிறையான குடியில் திருவிறையான் குடி 
யுடைய நாயனார் முன் திருப்பதியம் வின்ணப்பம் செய் 
யும் அடிகள் மார்க்கு நிவந்த மில்லாமையால் , இத்திருப் 
பதியம் விண்ணப்பம் செய்வார் ஒருவர்க்கு நிசதம் நெல்லு 
பதக்காக , நால்வர்க்கு நிசதம் இரு தூணிக்கும் அகப்பட 
முதல் ஓராட்டைக்குக் காசு மூன்றாக நால்வர்க்குக் காசு 
கஉ நிவந்தமாகச் செய்தோம் ” (P. S. 91 ) என்று கல் 
வெட்டித் தந்துள்ளான் . விண்ணப்பம் செய்யும் அடிகட்கு 
நிவந்தமில்லை யென்பதால் அவன் காலத்துக்கு முன்பே 
திருப்பதியம் விண்ணப்பம் செய்யும் முறை இருந்திருப் 
பது விளங்குகிறது . பதின்மூன்றாம் நூற்றாண்டினனான சுந் 
தர பாண்டியன் காலத்தில் பொன்னமராவதி சுந்தரராசப் 
பெருமாள் கோயிலில் இயற்பா விண்ணப்பம் செய்தலும் , 
கி. பி . 1449, ஆண்டில் இப்பொன்னமராவதியில் இருந்த 


கோனாடு 


57 


சிற்றரையன் சுந்தரராசன் என்பான் , “ பாடுவார் பத் 
திரம் பிடிப்பார் , குடவர் கோவணவருடன் சௌந்தர 
ராசன் மண்டபத்து இருந்து நம் சடகோபன் பாட்டுக் 
கேளாநிற்க , நம் சேனாபதி விண்ணப்பத்தால் நம் வீட்டுக் 
காரியம் செய்யும் கோவணவன் ஆத்திரேய கோத்திரத்து 
திருவனந்தாழ்வார் பாலிகை தேவரளி தாசருக்கு சருவ 
மானியம் " ( P. S. Ins . 791 ) என்று கல்வெட்டித் தரு 
மிடத்துச் சடகோபர் அருளிய திருவாய் மொழியை ஒது 
வதைக் குறிப்பதால் திருவாய்மொழி ஓதுதலும் நிகழ்ந் 
தன என்று அறியலாம் . 


இனி, இடைக்காலத்துக்கு முற்பட்ட காலத்தைக் 
காணலாம் . சங்கவிலக்கிய காலத்துக்கும் இடைக் காலத் 
துக்கும் நடுவேயுள்ள காலநிலையைத் தெரிந்து கொள்ளுதற் 
குப் போதிய கருவிகள் இல்லை . சிலப்பதி காரத்தில் இளங் 
கோவடிகள் கொடும்பாளூரைக் குறிக்கின்றார் . காவிரியாற் 
றைக் கடந்து மதுரை நோக்கிச் சென்றுகொண்டிருந்த 
கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் ஒருநாள் ஓர் 
இளமரக்கானத்திருக்கை யெய்தியிருந்தனர் . அவரெதிரே 
மறையோன் ஒருவன் போந்து அவர்கட்கு மதுரை 
மூதூர்க்குச் செல்லும் வழியியல்புகளைக் கூறினான் . கூறு 
பவன் இக்கோனாட்டுக் கொடும்பாளூரைக் குறித்து , 

அறையும் பொறையும் ஆரிடை மயக்கமும் 
நிறைநீர் வேலியும் முறைப்படக் கிடந்த இந் 
நெடும்பேர் அத்தம் நீந்திச் சென்று 
கொடும்பை நெடுங்குளக் கோட்டகம் புக்கால் 
பிறைமுடிக் கண்ணிப் பெரியோ னேர்திய 

அறைவாய்ச் சூலத்து அருநெறி கவர்க்கும் 
என்று கூறினான் . காவிரியின் வடகரை வருவோர் திரு 
வரங்கத்தே காவிரியைக் கடந்து உறையூரின் நீங்கிக் 
கொடும்பாளூர் சென்று , ஆங்கே பிரியும் மூன்று நெறி 
களைக் காணலாம் என்பது இங்கே காட்டிய பாட்டடிகளால் 
மறையோன் உரைக்கும் கருத்தாகும் . கொடும்பை யென் 
பது கொடும்பாளூரின் சுருக்கமான பெயர் ; இவ்வாறே 


என 


58 

மதுரைக் குமரனார் 
இவ்வூர்க் கல்வெட்டும் “ கொடும்பை சூழ்ந்த கோனாடு 
(P. S. 991 ) என்று குறிக்கின்றது . உறையூரின் நீங்கிக் 
கொடும்பாளூர்க்குச் செல்லும் வழி அறை பொறையும் 
ஆரிடை மயக்கமும் , நிறைநீர் வேலியும் " நிறைந்த நெடும் 
பெரு வழியாம் ; அதனைக் கடந்து கொடும்பாளூர்க்குச் 
சென்று சேரவேண்டும் என்றும் மறையோன் குறித்துள் 
ளான் . 

காடும்பாளூர் - கொடும்பை , நெடுங்களம் 
இருபகுதியினை யுடையது : “ கொடும்பாளூர் இரண்டுவகை 
நகரத்தாரும் இருந்து (P. S. Ins . 82) என மதுராந்தகன் 
சுந்தர சோழன் கல்வெட்டொன்து கூறுகின்றது . இருபகு 
திக்கும் இடையே இருப்பது நெடுங்குளம் என்னும் 
பெரிய ஏரி . இதன் கரையைக் கடந்து சென்றால் பிறை 
முடிக் கடவுள் ஏந்திய சூலம்போல மூன்று வழிகள் 
பிரியும் ; எது கொள்ளத்தக்கது என்பதில் புதியராய்ச் 
செல்வோர்க்கு மருட்சியுண்டாமென்பானாய் , அருநெறி 
கவர்க்கும் என்றான் . இக்குறிப்பு ஒன்றொழிய வேறொன் 
றும் கோனாட்டைப்பற்றி யறிதற்கு இல்லை . 

சங்க விலக்கிய காலத்திற்கு இனிச் செல்லுதல் 
வேண்டும் தொடக்கத்தே சங்ககாலம் பொருளாகத் தமிழ 
கத்தின் பொது நிலையினையே கண்டோம் . ஈண்டுக் கோனாட் 
டின் அக்கால நிலையினைக் காண்போம் . 

சங்க விலக்கிய காலத்தில் இக்கோனாடு கீழ்கோனாட் 
டையும் இளங்கோனாட்டையும் தன்னகத்தே கொண் 
டிருந்தது . ஆயினும் 

தென்கோனாடான உல்லை யூர்க் 
கூற்றம் ஒல்லையூர் நாடென்ற பெயரால் தனித்து 

விளங் 
கிற்று , அதற்குத் தலைநகராய் ஒல்லையூர் விளங்கிற்று , இந்த 
ஒல்லையூர் இப்போது ஒலிமங்கலம் என்ற பெயரால் விளங் 
குகிறது . வெள்ளாற்றின் வடகரைப் பகுதி கோனாடென் 
றும் தென் கரைப் பகுதி ஒல்லையூர் நாடென்றும் பெயர் 
பெற்று , ஒல்லையூர் நாடு பாண்டியர்க்கும் கோனாடு சோழர்க் 
கும் 

வெள்ளாற்றின் கரை யிருமருங்கும் உள்ள நாடி ரண் 
டும் இரு பெரு வேந்தர்க்கும் உரியவாயினும் , ஒரு வரின் 


உரியவாய் இருந்தன , 


கோனாடு 


59 


ஒருவர் வலிமிக்க காலத்தில் , ஒருவர்க்குரிய நாட்டை மற் 
றொருவர் கைப்பற்றிக் கொள்வது இயல்பாயிற்று. இவ் 
வகையில் பாண்டியர்க்குரிய ஒல்லையூர் நாடு சோழன் கைப் 
படுவதும் , சோழர்க்குரிய கோனாடு பாண்டியர் கைப்படுவ 
தும் அவ்வப்போது நிகழ்ந்தன .. ஒருகால் ஒல்லையூர் நாடு 
சொழர் கைப்பட்டது . அக்காலத்தே பாண்டிநாட்டைப் 
பூதப்பாண்டியனுடைய முன்னோர் ஆட்சி புரிந்தனர் , பூதப் 
பாண்டியன் அரசு கட்டிலேறியதும் பாண்டிய நாட்டின் 
வடவெல்லைப் பகுதியாகிய ஒல்லையூர் நாட்டை வென்று 
கொண்டான் . அதனால் அவனுக்கு ஒல்லையூர் தந்த பூதப் 
பாண்டியன் என்ற பெயருண்டாயிற்று . குடவாயிற் சீரத் 
தனாரென்னும் சான்றோர் ஒல்லையூர் நாட்டு ஒல்லையூரில் 
வாழ்ந்த பெருஞ்சாத்தன் என்னும் வள்ளல் பால் நட்புற் 
றிருந்து அவன் இறந்தபின் மனங்கரைந்து “ முல்லையும் பூத் 
தியோ ஒல்லையூர் நாட்டே " ( புறம் : உச 2 ) என்று பாடிய 
பாட்டொன்று காணப்படுகிறது . 

இனி , கோனாட்டின் கீழ்ப்பகுதியில் எறிச்சிலூர் 
என்றோர் ஊர் உண்டு . அஃது இப்போது எறிச்சியென 
வழங்குகிறது . இந்நாட்டில் ஒல்லையூர் ஒலியமங்சலம் , 
என்றும் , முதுகுன்றம் முச்சுகுண்டம் என்றும் , விறை 
யான் குடி விளாங்குடி யென்றும் , சீகரநல்லூர் சேரனூ 
ரென்றுந் திரிந்து வழங்குவது கல்வெட்டாராய்ச்சியா 
ளர் நன்கறிந்த தொன்று . அம்முறையே எறிச்சிலூர் 
இந்நாளில் எறிச்சியெனமருவுதலில் வியப்பென்னையோ ? 

இவ்வூரில் வாழ்ந்தவருள் மாடலனார் என்பவர் ஒரு 
வர் . மாடலன் என்பது செல்வமுடையவன் என்னும் 
பொருள் பட வரும் மக்கட்பெயர் வகையுள் ஒன்று . 
பெயர் தமிழகத்து மக்களில் பலருக்குப் பல காலத்திலும் 
பயின்று வந்திருக்கிறது . சங்ககாலத்தை யடுத்துவந்த 
சிலப்பதிகாரத்தில், “ மாமறை முதல்வன் மாடலன் 
போன் ” ( 15 : 13 ) என வருகிறது . 

பன்னிரண்டாம் 
நூற்றாண்டில் எழுந்த இந்நாட்டுக் கல்வெட்டுக்களில் இந்த 
மாடலன் என்னும் பெயருடையார் காணப்படுகின்றனர் . 


என 


60 


மதுரைக் குமரனார் 


புதுக்கோட்டை 

யரசிலுள்ள 

பேரையூர்க் கல்வெட் 
டொன்று ( P.S. I. 225 ) மாடலன் நாராயண மாதவன் 
என்பான் ஒருவனைக் காட்டுகிறது . இக்காலத்தே இப் 
பெயர் , இடைநின்ற அல்லென்னும் 

சாரியையின்றி , 
மாடன் 

என மாறித் தாழ்ந்த வகுப்பாரிடையே மக் 
கட்பெயராக வழங்குகிறது . 


ஊரில் 


4. மதுரைக் குமரனார் 
கோனாட்டு எரிச்சிலூரில் வாழ்ந்த மாடலனார் நல்ல 
தமிழறிவு வாய்ந்தவர் . அவர் இருந்த ஊரைச் சுற்றிக் 
காடுகள மக்கிருந்தன . 

வாழ்ந்தவரும் பெரும் 
பாலும் இடையர் . ஆனிரைகளைக் காடுகட் கோட்டிச் 
சென்று மேய்த்து வருவதும் , புன்செய்களை உழுது வரகு 
முதலியவற்றை விளைத்தலும் செய்தனர் . காடு சூழ்ந்த இட 
மாதலின் கானவிலங்குகளின் துன்பம் ஊரவர்க்கு உண் 
டாவது இயல்பே . ஆயினும் , அவற்றிற்கு அஞ்சி வேற்றி 
டம் நாடும் மன நினைவு அவர்கட்கு உண்டானதில்லை . 
நன் மக்கள் மதிக்கத்தக்க முறையில் இல்வாழ்வு நடத்தும் 
ஏற்றம் மாடலனாருக்கும் அவரது ஊரினருக்கும் சிறப் 
புற அமைந்திருந்தது . 
மாடலனாருக்கு உரிய காலத்தில் ஒரு மகன் பிறந் 
ளமையிலே 

கூர்த்த மதியும் எல்லார்க்கும் 
இனிய நகை விளைவிக்கும் நாநலமும் அம்மகனிடம் 
அமைந்திருந்தன . “ கற்றல் நன்று என்றும் , கல்வி 
யால் அறிவுடையோன் வழியே நாடாளும் அரசரது அர 
சியல் செல்லும் சிறப்பினையுடையதென்றும் மாடலனார் 
நன்கறிந்திருந்தார் . அதனால் தன் மகனுக்குக் கல்வி 
பயிற்றுவிக்கும் அரும்பணியை மேற்கொண்டார் . அவர் 
வாழ்ந்த கோனாட்டில் குமரமலை யென்னும் பெயருடைய 
குன்றொன்று உண்டு. அக்குன்று முருகனுக் குரியது . 
அம் முருகன் பால் தமக்குள தாகிய அன்பால் முருகனுக் 
குரிய குமரன் என்ற பெயரையே தம் மகனுக்கு வைத் 


தான் . 


N 


கோனாடு 


61 


வளர , 


மாடல 


துக் கல்விப்பயிற்சி தொடங்கினார் . பெற்ற தாய் வேண் 
டும் உணவு தந்து தமது உடலை வளர்க்க , தந்தை கல்வி 
யாகிய உணவு தந்து தமது உயிரை வளர்க்க , குமரனார் 
செவ்னவையாகக் கல்வி கற்று வரலானார் . 

குமரனார்க்குக் கல்வியறிவு வளர 
னார்க்கும் அவர் மனைவியார்க்கும் முதுமை மிகுதலால் 
தளர்ச்சியுண்டாயிற்று . பெற்றோர்க்குரிய பணிகளைப் புரி 
வதும் கற்றற்குரிய நூல்களைக் கற்பதும் குமரனார்க்கு 
நாடோறும் கடமைகளாயின. 

அவருடைய நேர்மை 
சிறழாத நெஞ்சமும் எல்லார்க்கும் இன்பம் விளைவிக்கும் 
அவருடைய சொற்களும் ஊரவ சனைவருக்கும் அவர் 
பால் பேரன்பு உண்டுபண்ணின . 

குமரனாருக்கு அவர் தம் ஊரருகே இருள் படத் 
தழைத்துப் பல்வகைப் பூக்களைத் தாங்கி நறுமணங் 
கமழ்ந்து தோன்றும் கானம் இனிய காட்சிகளை வழங் 
கிற்று . 

அதன்கண் வாழும் மாவும் புள்ளும் தத்தம் 
செயல்களைக் குறைவறச் 

செய்து இன்புறுவது அவர் 
நெஞ்சக்கிழியில் எழுதிவைத்ததுபோலப் பதிவுறும் . 
பூக்கள் , தம்முடைய வண்ணத்தாலும் நறுமணத்தாலும் 
வண்டினத்தை அழைத்து அவற்றிற்கு இனிய தேனைத் 
தந்து மகிழ்விக்கு முகத்தால் , தாம் கருக்கொண்டு காய்த் 
துக் கனிந்து தம் இனத்தைப் பெருக்கும் குறிப்புடைய 
வா தலைக் குமரனார் கண்டு பெரு வியப்புக்கொள்வார் .. 
ஆங்காங்கே சென்று மேயும் ஆனிரைகளுள் நெறிமாறிச் 
சென்றவற்றைக் காட்டில் வாழும் புலி முதலிய விலங்கு 
கள் குறிபிழையாது கொன்றுண்டு வாழ்வதும் , புலி 
வாழ்வதனை முன்பே குறிப்பா லோர்ந்துகொள்ளும் 
விலங்குகள் தம் உயிர் காத்துக்கொள்வது குறித்து 
ஒடி உலமருவதும் , குமரனாருடைய மனக் கண்ணுக்கு 
அறிவுக்காட்சி வழங்கும். கவரிமா முதலிய மான்கள் 
தம் உடலில் உள்ள மயிரில் ஒன்று நீங்கினும் தரியாது 
உயிர் துறப்பது காணுந்தோறும் குமரனாருக்கு மான 
முடையாரது சிறிது தாழ்வு வந்தவிடத்தும் பொறாது 


62 


மதுரைக் குமரனார் 


க 


உயிர்விடும் உயர்கொள்கை கைம்மேற் 

னியெனத் 
தோன்றி நல்லறிவை விளக்கும் . 

வெயில் வெம்மை மிகு மிடத்து நிலத்தில் இருக்கும் 
பயிர் பச்சைகள் பசுமை இழந்து வாடி வ தங்குவது 
காணும் குமரனார் , உண்ண உணவின்றி வாடும் ஏழை 
மக்களை நினைந்து ஏங்குவார் . இவற்றோடு தொடர்பில் 
லாத முகில் காற்றைத் துணையாகக்கொண்டு கடற்குச் 
சென்று மண்ணுநீருமாகாத அக்கடல் நீரின் உப்பாகிய 
மாசுநீக்கி முகந்துவந்து , வாடிய பயிர்கட்கு மழையாய்ச் 
சொரிந்து வாழ்விப்பது குமரனார் கண்களுக்கு அறிவு 
விருந்து செய்யும் . 

இவ்வாறு இயற்கைக் காட்சியில் நிகழும் நிகழ்ச்சி 
ஒவ்வொன்றும் குமரனார்க்கு இயல்பாகவே கூரி தாய்த் 
திகழும் அவரது அறிவை ஒளிபெருகச் செய்தது . உள் 
ளம் புலமை நலத்தால் சிறப்பதாயிற்று. அவர் வாயி 
னின்று வரும் சொற்களெல்லாம் இனிய பாட்டுக்களாய் 
மலர்ந்தன . உள்ளமும் உரையும் மேன்மேலும் சிறக்கு 
மாறு அவருடைய செயல்களும் சீர்பெற்றன . அவர் தம் 
பெற்றோர்க்கு நெடி திருந்து அவரது வாழ்க்கை நலம் 
கண்டு இன்புறுதற்கு வாய்ப்புக் குறைந்தது . அவர்கள் 
முதுமையில் மிகுந்து மேலோருலகம் புகுந்தனர் . குமர 
னார்க்குச் சான்றோர் கூட்டுறவின்கண் வேட்கை மிகுவ 
தாயிற்று . 

அக்காலத்தே மதுரைமூதூர் தமிழ்ச்சான்றோர்க் 
குச் சீர்த்த உரைவிடமாய் விளங்கிற்று , வணிகர் , வேளா 
ளர் , மருத்துவர் , அரசர் முதலிய பலரும் நல்லிசைப் 
புலமையுடையராய்த் திகழ்ந்தனர் . ஆங்காங்கு வாழ்ந்த 
சிற்றரசரும் பேரரசரும் இச்சான்றோர்க்குப் பெருஞ் 
சிறப்பு நல்கிப் பேணி வந்தனர் . சான்றோர் பலரும் , 
“ யாதும் நமக்கு ஊர் ; எத்திறத்தோரும் நமக்குக் கேளிர் ; 
நமக்கு வரும் இன்பமும் துன்பமும் நாம் செய்யும் வினை 
யால் வருவன ; ஆதலால் இன்பத்திற் களித்தலும் துன் 
பத்தில் அவலித்தலும் அறிவுடைமைக்கு இழுக்கு என 


கோனாடு 


63 


எண்ணிப் பெற்றது கொண்டு பேரின் புற்று வாழ்வதைக் 
குமரனார் கண்டார் . தாமும் மதுரைக்குச்சென்று சேர்ந் 
தார் . 

பின்னர் அவர் மதுரையைத் தமக்கு இருக்கை 
யாகக்கொண்டு தமிழகம் முழுதும் சென்று வந்தனர் . 
அவர்க்கு மதுரைக் குமரனார் என்பதே பெயராயிற்று . 

மதுரையில் வாழ்வமைத்துக்சொண்ட குமரனார் அக் 
காலத்தே வாழ்ந்த தம்மையொத்த சான்றோர் பலரைக் 
கண்டு அளவளாவிச் சிறந்த பல பண்புகளை அறிந்து 
கொண்டார் . தமிழ்நாட்டின் தலைநகரங்களுள் ஒன்றாகிய 
மதுரையில் இருந்து ஆட்சி புரிந்த வேந்தரும் தமிழர் ; அரசி 
யல் மொழியும் தமிழ் ; அதனை நடாத்தி யுய்க்கும் அரசவை 
யத்தாரும் சான்றோரும் அனைவரும் தமிழர் ; வாணிகம் , 
தொழில், வழக்கியல் யாவும் தமிழாகவே இருந்தன . 
எங்கும் எவரிடத்தும் தமிழ்மொழியின் தனிமணம் சிறந்து 
கமழ்ந்தது . 
தமிழ்ப் புலமை 

மிக்க சான்றோர்க்குத் தனித்த 
வகையில் சில உரிமைகள் வழிவழியாக இருந்துவந்தன . 
அச்சம் , நல்குரவு , நாத்தடை , சமயக்கட்டு என்ற நால் 
வகைத் தடைகளும் தமிழ் மக்கள் பால் பொதுவாக இல்லை; 
சிறப்பாக அத்தடையின்மையைக்கொண்டு , புலமைவளம் 
படைத்த சான்றோர் நாட்டிற்கு நல்ல தொண்டாற்றி 
வந்தனர் . நாட்டவர்க்குப் பெரும்பயன் விளைக்கத்தக்க 
வேந்தரும் செல்வரும் அப் பயனை விளைவிக்கும் துறை 
களில் இறங்கி வேண்டுவன செய்யுமாறு இச் சான்றோர் 
அவர்களை யூக்குவது தமது கடமையாகக் கொண்டிருந் 
தனர் . வேந்தரும் செல்வரும் செய்யும் செயல்வகைக 
ளால் வெளிப்படும் நலங்களை இச் சான்றோர் செல்லுமிடந் 
தோறும் பலரும் அறியத் தம் உரையாலும் பாட்டாலும் 
எடுத்தோதிப் புகழ் பரப்பினர் . அவர் செய்யும் செயல்க 
ளால் தீமை விளையின் அதனையும் எடுத்தோதிக் களைந் 
தனர் . 

இதனால் இச்சான்றோர் பால் பெருமதிப்புக் 
கொண்டு வேண்டுவன நல்கிச் சிறப்பிப்பது இவ்வேந்தர் 
முதலாயினார்க்குக் கடமையாயிற்று . 


ளது 


உயிர்கட்கு 


நாடு 


> 


64 

மதுரைக் குமரனார் 
அச்சம் கீழ்மக்கட்கு உரிய செயல் . " அச்சமே கீழ்க 

ஆசாரம் என்பது திருக்குறள் . 
நலமும் ஆக்கமும் உறுதியும் புகழும் தரத்தக்கவற்தை 
ஒதுவதற்கும் செய்வதற்கும் இடையே யுண்டாகக்கூடிய 
இடையீடுகட்கும் இடையூறுகட்கும் அஞ்சும் அச்சம் 
ஒருவர்க்கு உரிமையன்று ; பழிபாவங்களே அஞ்சத் 
தகுவன . எனை நல்வினை செய்தற்கு அஞ்சுபவன் கீழ் 
மகனாவான் . உயர் வடைதல் ஒவ்வொரு மகனுக்கும் 
மகட்கும் உரிமை வினையா தலால் , அதற்குத் துணை யாகும் 
அஞ்சாமை எல்லார்க்கும் ஒப்பவேண்டிய உரிமையாகும் . 
எல்லாருள்ளும் சான்றோர்பாலுள்ள அஞ்சாமை , 
புரக்கும் பெருவேந்தர்கள் பால் அவர் சொல்லிலும் செயலி 
லும் தோன்றி அவர்கட்கும் அவர் குடைநிழற்கண் வாழும் 
மக்கட்கும் தீங்கு பயக்கும் குற்றங்களை அவர் முன்னே 
நின்று விளங்கவுரைத்து நன்னெறிப்படுத்தற்குப் பெரிதும் 
பயன்படுவதாகும் . இதனை அக்கால வேந்தர் நன்கறிந்து 
“ செவிகைப்பச் சொற்பொறுக்கும் வேந்தராய் , சான் 
றோர் முதலாயினார்க்கு அச்சமின்றி வாழும் உரிமை 
வழங்கியிருந்தனர் . பாண்டிவேந்தனான அறிவுடை நம்பி 
மெல்லியனாய்க் குடிகளிடத்தில் மிக்க இறையை வரிசை 
யறியாத சுற்றத்தாரை விடுத்துத் துன்புறுத்திப் பெற 
முயன்றானாகப் பிசிராந்தை யென்னும் சான்றோர் சென்று 
அவனது தவற்றை அஞ்சாது கூறி நன்னெறிப்படுத்தி 

பெண்ணொருத்தி செய்த சிறுபிழை 
சான்றோர் விலக்கவும் விலகாது கொலை புரிந்த நன்னனைப் 
பலரும் அஞ்சாது பழித்தனர் ; அவன் வழிவந்தோரை 
“ நீ நன்னன் மருகனை யென எள்ளினர் . 


னர் . 


பொறாது 


இனி , இச் சான்றோர் நாட்டில் செல்வர் சிலரும் 
இல்லா தவர் பலருமாய் இருந்த நிலையைக்கண்டு , செல்வர்க் 
கும் இல்லா தவர்க்கும் இடையே பகைமையும் அதுவாயி 
லாகத் தீங்கும் உண்டாகாவண்ணம் , 

படாகா வண்ணம் , “ செல்வத்துப் பயன் 
ஈதல் " என்பதை வற்புறுத்தி அவரது செல்வக்கொடை 
யால் , கொடுத்தோர்க்குப் புகழும் கொடை பெற்றோர்க்கு 


கோனாடு 


65 


ன்பமும் உண்டுபண்ணி மக்களிடையே வாழ்வு செவ்வி 
தாகச் செய்தனர் . வறுமை , சான்றோர் உள்ளத்தின் 
அமைதியைக் கலைத்து அறிவு உ.ரம் நிறைந்த எண்ணங்கள் 

றாவாறு செய்துவிடும் ; சான்றோர்களும் நாட்டில் , 
இல் ராவர் ; அவர் இலராயின் வேந்தர்க்கும் வாழ்க்கை 
நிலைபெறாது என்பதனை யுணர்ந்து வேந்தரும் செல்வரும் 
சான்றோரது சான்றாண்மை நல்குரவால் தடைப்படாமை 
குறித்து அவர்கட்குப் பெருஞ் செல்வத்தை வரையாது 
வழங்கினர் . எனை இல்லா தவர் பலரும் பெறத் தகுவன 
போதிய அளவு பெற்று வாழ்வது உரிமையாகப் பெற்று 
வாழ்ந்தனர் . அதனால் எனைமக்கள் வேந்தர்க்குக் குடிசு 
ளாகவும் போர் நேர்ந்தவழிப் படைகளாகவும் துணை 
புரிந்து வாழ்ந்தனர் . 


என்றும் , 


வேந்தரும் செல்வரும் , தம்பால் தவறு நேர்ந்தவழி 
எடுத்தோதி வற்புறுத்தும் உரிமையைச் சான்றோர்க்கு 
வழங்கியிருந்தனர் . " கழிவினும் வரவினும் நிகழ்வினும் 
வழிகொள , நல்லவை யுரைத்தலும் அல்லவை கடிதலும் 
அறிவுடைய சான்றோக்கு “ உரிமையாவன 
இடித்துவரை நிறுத்தலும் 

அவர தாகும் 

என்றும் 
தொல்காப்பியர் கூறினார் . திருவள்ளுவர் , " செவிகைப்பச் 
சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் , கவிகைக்கீழ்த் 
தங்கும் உலகு என்றும் , “ இடிப்பாரை யில்லாத ஏமரா 
மன்னன் , கெடுப்பா ரிலானும் கெடும் என்றும் கூறினர் . 
இவ்வுரிமைபெற்ற சான்றோர் , வாயுறை வாழ்த்து , செவி 
யுறை முதலிய பாவகையால் வேந்தர்களையும் செல்வர் 
களையும் தெருட்டினர் . விறலியர் , பாடல்சான்று நீடினை 
யுறை தலின், வெள்வேலண்ணல் மெல்லியன் போன்மென , 
உள்ளுவர் கொல்லோ பின்னுணரா தோரே 
சான்றோர் தவறெடுத்துக் காட்டிச் செய்வினைக்கண் ஊக்கி 
யிருப்பது இதற்குச் சான்று பகரும் . இவ்வாற்றால் 
மதுரைக் குமரனாராகிய சான்றோர் , 

சான் 
றோர்க்கு நல்லுரிமை பலவும் நல்கியிருந்ததை நன்கறிந் 
தார் . இரண்டாயிரமாண்டுகட்குப் 


எனச் 


தமிழரசு 


பின்னர் 


ஆங்கில 


ம . 


66 


மதுரைக் குமரனார் 


கூடி 


என்று 


2 


வரசின் அமைச்சியல் முதல்வரும் , அமெரிக்க நாட்டு 
அரசியற்றலைவரும் அட்லாண்டிக் கடல் நடுவே 
உலகமக்களின் நல்வாழ்வுக்கு இந்நால்வகை உரிமைகளும் 
இன்றியமையாது 

வேண்டப்படுவன என முடிவு செய் 
தனர் . இவற்றை அட்லாண்டிக் சார்ட்டர் 
கூறுவர் . அச்சத்தடை , வறுமைத்தடை , பேச்சுத்தடை 
சமயத்தடை என்ற நால்வகைத் தடைகளின்றி மக்கள் 
இவற்றில் தனியுரிமையுடையவராக வேண்டுமென்பது 
அட்லாண்டிக் சார்ட்டர் . 

சமய வழிபாடு சமுதாயத்தைக் கட்டுப்படுத்தாது 
அவரவர்க்கும் தனியுரிமையாய் இருந்தமையின் , சங்க 
காலத் தமிழகத்தே விளங்கியிருந்த சமயம் இன்னதென 
இதுகாறும் தெளிய விளங்கிற்றிலது . சான்றோர் சமய 
நிலையைத் தம் பாடல்களிற் குறியா தொழிந்தனர் . 
ஊர்களில் நடக்கும் விழாக்களில் பல சமய வாதிகளையும் 
வருவித்துத் தத்தம் சமயப் பொருள்களை எடுத்தோது 
மாறு ஏற்பாடு செய்திருந்தனர் . பெரு நகரங்களின் 
புறத்தேயிருந்த சேரிகளில் சமயச் சான்றோர்கள் வாழ்ந் 
திருந்தனர் . காவிரிப்பூம்பட்டினத்து நிகழ்ந்த இந்திர 
விழாக்காலத்தில் ஒட்டிய சமயத் துறுபொருள் வாதி 
கள் , பட்டி மண்டபம் பாங்கறிந் தேறுமின் என்று 
பணிக்கப்பெற்றனர் . 

நகரின் புறஞ்சேரியில் 
வாதியர் , சைவவாதியர் முதல் பற்பல சமய 
வாதிகள் வாழ்ந்தனர் . காஞ்சியம் பேரூரில் சமண சான் 
றோர்களும் பௌத்த நெறிப் புலவர்களும் மிக்கிருந்தனர் . 
அவருள் தருமபாலரென்னும் தமிழ்ச் சான்றோர் வட 
நாட்டு நாலந்தாவிலிருந்த பல்கலைக் கழகத்தில் தலைமை 
நிலை பெற்று மேம்பட்டனர் . திக்காக ரென்னும் தமிழர் 
வடநூற் புலமை மிக்குத் தருக்கநெறியறிவில் உயர்வற 
உயர்ந்து வடநாட்டில் மாண்புற்றுத் திகழ்ந்தனர் . அருத்த 
சாத்திரம் எனப்படும் பொருணூல் வகுத்த சாணக்கியனும் 
தமிழகத்தா னென ஆராய்ச்சியாளர் கூறுவர் . பட்டாசாரி 
யன் கொள்கையை நிறுவிய குமரிலபட்டரும் தமிழ் நாட் 


13 


வஞ் சி 


அளவை 


மாகாது . 


யங்களும் வளர்ந்தன . கோனாடு 

67 
டிற்றோன்றிய சான்றோ ரென்பாரும் உண்டு. இன்னோர் 
பலரும் வடமொழிப் புலவராய் மேம்பட்டு அம்மொழியில் 
தம் நூல்களை எழுதியது கொண்டு இவர்களைத் தமிழரல்ல 
ரென ஒதுக்குதல் அறிவுடைய தமிழ் நன்மக்கட்கு அற 

இம்முறையில் தமிழ் வேந்தர் எல்லாச் சமயங்கட்கும் 
ஒத்த ஆதரவே புரிந்துவந்தனர் . இவரது ஆட்சி நீழலில் 
சமணம் , பெளத்தம் , சைவம் , வைணவம் முதலிய பல சம 
முன் வாழ்ந்த மகேந்திரவன்ம பல்லவன் காலத்தே பாண்டி 
நாட்டை ஆண்ட நெடுமாறன் என்பான் சமணசமயத்தை 
மேற்கொண்டான் . அவன் மனைவி மங்கையர்க்கரசியார் 
சைவ சமயத்தை மேற்கொண்டொழுகினர் . அவனுக்கு 
முன் எண்ணூறாண்டுகட்கு முன்பே சேர வேந்தனான செங் 
குட்டுவன் சைவனாய்த் திகழ்ந்தான் ; அந்நிலையில் திருமாலை 
வழிபடும் நெறியைப் புறக்கணிக்கவில்லை. அவன் இளவ 
லாகிய இளங்கோவடிகள் தாம் எழுதிய சிலப்பதிகாரத் 
தில் 

சமயத்தையும் திருமால் வழிபாட்டையும் , 
கொற்றவை வழிபாட்டையும் விரியக் கூறினர் . இடைக் 
கால வேந்தருள்ளும் செந்தமிழ்ப் பாண்டி வேந்தன் , 
கோமாற வன்மனான சுந்தர பாண்டியன் , தனது மூன்றா 
மாண்டுக் கல்வெட்டொன்றில் " மூவகைத் தமிழும் முறை 
மையில் விளங்க , நால்வகை வேதமும் நவின்றுடன் வளர , 
ஐவகை வேள்வியும் செய்வினை யியற்ற, அறுவகைச் சமய 
மும் அழகுடன் திகழ , எழுவகைப் பாடலும் இயலுடன் 
பரவ , எண்டிசையளவும் சக்கரம் செல்ல " ( P. S. Ins . 250 ) 
வீற்றிருந்ததாகக் கூறுவதுகொண்டு இத்தமிழகத்து வேந் 
தர் சமயத் துறையில் ஓரம் கொள்ளாது உயர்ந்து வாழ்ந்த 
செய்தியைத் தெளிய உணரலாம். இதன் பயனாகச் சமயத் 
தலைவர் பலர் தோன்றிப் புதுப்புதுக் கொள்கைகளை 
ஆராய்ந்து கண்டு நாட்டில் அவற்றைப் பரப்பினர் . நாட்ட 
வர்க்கும் சமயவுரிமை யிருந்தமையால் கொள்வன கொண்டு 
உயரிய சமய நாகரிக முடைய ராயினர் . 


சமண 


68. 


மதுரைக் குமரனார் 


வுலக 


வை 


இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் நில 

மக்கள் உயர்ந்த பண்பாடும் நாகரிகமும் இன்ப 
வாழ்வும் பெற்று வாழவேண்டுமெனப் பெருந்தலைவர் 
கள் அட்லாண்டிக் கடலிடைக் கண்ட நால்வகை முடி 
வும் , நம் தமிழகத்தே பன்னூறாண்டுகட்கு முன்பே நிலவி 
யிருந்தமை இனிது தெளியப்படும் . 

படினும் , 
நிலவுலகு முழுதும் பரவாது ஒடுங்கியதுபோல திர் 
காலத்திலும் ஒடுக்கம் உண்டா கலாமா தலால் , ஒடுங்கு 
தற்குக் காரணமாயிருந்தவை இவையென 

ஆராய்ந்து 
காண்டல்வேண்டும் . அவை மீளத் தலையெடாவாறு செய் 
வன செய்தல்வேண்டும் . எதிர்கால உலக அமைப்பைக் 
காணவிரும்பும் தலைமைச் சான்றோர்கள் இனியேனும் தமிழ 
கத்தின் பண்டை வரலாற்றை ஆராய்ந்து காண்பார்களாக ; 
அவர்கள் மேற்கொள்ளும் திருப்பணிக்கு இவ்வாராய்ச்சி 
பெருந்துணை யாம் என்பதைத் தெளிய உணர்வார்களாக . 

இச்சூழ்நிலையில் வாழ்ந்த குமரனார்க்குப் பேச்சுரி 
மையும் அச்சமின்மையும் பெருந்துணை புரிந்தன . உழைக் 
கும் ஆடவர் தொகை குறைவால் நாட்டு மக்கட்குவேண்டும் 
உணவு நிரம்பாது வறுமை தோன்றி நிலவுதற்கு இடம் 
அமைந்திருந்தது . மக்களிடையே வலியாரும் மெலியாரும் 
இருந்தமையின் செல்வரும்வறியரும் உளராயினர் . வறுமை 
யிருளைப் போக்கிச் செல்வ வொளியைப் பரப்பும் தொண்டு 
புலவர் பெருமக்கள் கடனாதலை நம் குமரனார் நன்குணர்ந் 
தார் . செல்வரையும் வேந்தரையும் கண்டு வறுமைத் துன் 
பத்தைப் போக்குமாறு வேண்டுவதே தாம் செய்யத் தக்க 
தெனத் துணிந்தார் . இதற்கே முடிவேந்தன் இருந்து ஆட்சி 
புரிய , புலமை நலஞ்சிறந்த சான்றோ இருந்து தமிழ்ப் 
பண்பு வளர்க்கும் மூதூராகிய மதுரையை 

யடைந்து 
அங்கே வாழ்வாராயினர் , ன்றோர் தொடர்பும் தமிழ் 
வேந்தர் ஆதரவும் பெருகின . இவரது குடிவரவு விளங்கச் 
சான்றோர் , இவரைக் கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மது 
ரைக் குமரனார் என்று சிறப்பித்துரைக்கலுற்றனர் . 


ராயினும் 


யென்பது 


5. முடிவேந்தர் தொடர்பு 
மதுரைக் குமரனார் பரந்த மனப்பண்பும் விரிந்த 
நோக்கமும் ஆழ்ந்த புலமையும் படைத்தவர் . அரிய வேந்த 

பெரிய செல்வராயினும் , அவரவர் குணஞ் 
செயல் கண்டு பரவும் கொள்கையுடையராகையால், குமர 
னார் பால் செம்மாந்த செலவு சிறந்திருந்தது. 
அவர் பொருளுடைமையை உடைமையாகக் கருதிற்றிலர் ; 
உடைமையாவது குணஞ் செயல்களால் மாண்புடைடமையே 

அவர் 

கருத்தாயிற்று . படைப்பெருமை 
யொன்றே கொண்டு செருக்கும் பெருவேந்தரையும் சிறி 
யோரினத்துள் ஒருவராகக் கருதி அவர் முன் அஞ்சாது 
நின்று தகுவது கூறும் தகைமை சிறந்திருந்தார் . அவரு 
டைய உள்ளமும் உரையும் செயலும் விளக்கும் பாநலம் 
கண்ட சான்றோர் பலரும் குமரனாரை நன்கு மதித்தனர் . 
அவரது 

இருக்கை புலவர் உலகிற்கே சிறந்த புகழை 
விளைத்துவந்தது . 

மதுரைக்கண் வாழ்க்கையுடையராயினும் தம் முன் 
னோர்க்குரிய கோனாட்டின்பால் குமரனார்க்குப் 

குமரனார் க்குப் பெரும் 
பற்று உண்டாகியிருந்தது .. 

எல்லா 

நாடுகளையும் தன் 
னாடாகவும் எல்லா வூர்களையும் தன்னூராகவும் எல்லா 
மக்களையும் தன்னை யொப்போராகவும் கருதும் புலமைப் 
பண்பு அவரிடம் குறைவறக் குடிகொண்டிருந்தது . ஆயி 
னும் , எத்திறத்தோர்க்கும் தன்னைப் பெற்ற தாய்பால் 
சிறந்த அன்பு தோன்றிப் பிணிப்புறுப்பது போலப் பிறந்த 
நாட்டின்பால் அத்தகையதோர் 

அன்பு தோன்றிப் 
பிணிக்கு மென்பது ஒருதலை . அவர் தான் பிறந்த நாட் 
டின் நீங்கி வேற்று நாட்டில் தங்க நேரின் , அக்காலை அத் 
தாய்நாட்டன்பு எவ்வகையாலேனும் தன் இருப்பைப் புலப் 
படுத்தாதொழிவது கிடையாது . அவர் தமது நாட்டி 
லிருந்து எத்துணை நெடுந்தொலைவுசென்றாலும் , நாட்டையும் 
அவர் நெஞ்சத்தையும் பிணித்து நிற்கும் அன்புத் தொடர் 
அத்துணையும் இடையறவு படாது நீண்டு நின்று , அவரைத் 
தமது நாட்டை நினைக்கப்பண்ணும் . 


70 


மதுரைக் குமரனார் 


வெளிநாடு சென்று தங்கும் ஒருவர் , அங்கிருந்தே 
தமது தாய்நாட்டை நினைப்பராயின் , அந்நினைவால் உள் 
ளத்தில் தோன்றும் தம் நாட்டுக் காட்சி , நெஞ்சகம் 

முழு 
தும் நிறைந்து நரம்புக்கால்தோறும் உவட்டெடுத்தோடும் 
இன்பவெள்ளத்தைப் பெருக்கும் . கோனாட்டுக் குன்று 
கள் பசுந்தழை போர்த்து அருவியொலிப்ப , மாவும் புள் 
ளும் மலிந்து , இனிய காட்சிகளைக் குமரனார் மனக் கண் 
ணுக்கு வழங்கின . அவற்றின் திண்மையும் செம்மையும் 
அவருள்ளத்தே, கலங்கா நிலைமை பயந்தன . காட்டாறு 
கள் பலவும் மிகச் சிறியவேயாயினும் மழை பெய்யுந் 
தோறும் நீரைச் சிதையவிடாது தம்பால் பெருகுவித்துக் 
கொண்டு சென்று கால்களிற் செலுத்தி வயல் வளம்படுத்தி 
யும் குளங்களை நிரப்பியும் உணவுப்பொருளை விளைத்தும் 
உயிர்கட்குணவாக்கியும் அந்நீரைப் பயன்படுத்தும் செயல் , 
மக்கட்கு முயற்சிவழி யெய்தும் பொருள் அறவழிகளிற் 
சென்று இல்லாரை வளர்த்தும் , குறைந்தாரை நிறைத்தும் , 
தாழ்ந் தாரை யுயர்த்தும் , மேன்மேலும் பொருளை மிகு 
வித்தும் , தம்மையுடையார்க்கு நல்வாழ்வளித்தும் நற் 
செல்வமாதல் வேண்டுமென்னும் ஒள்ளிய அறவுணர்வை 
அவர் புலமை யுள்ளத்தில் நிலைபெறுவித்தது . எஞ்சும் 
நீரை அக்காட்டாறுகள் நேரே கடலிற்கு அளிப்பது கண்ட 
குமரனார் , குடிமக்களும் தாம் செய்யத் தகுவனவற்றைச் 
செய்ய எஞ்சும் பொருளைத் தம்மையாளும் வேந்தர்க்கு 
இறையாகச் செலுத்துவது கடனென்று தெளிந்தார் ; 
கடலடைந்த காட்டாற்றுநீர் மீளவும் முகிலால் மழையாக 
வருவது கண்டு , வேந்தர்க்கு மக்கள் நல்கும் இறைப் 
பொருள் அம்மக்கட்கே மீளவும் நலம்புரியும் வருவா 
யா தலை நன்கறிந்தார் . இந்நல்லுணர்வு முற்றும் குமரனா 
ரது புலமையுரைக்கு ஆக்கமாயின ! மனத்திற்குத் திட்பம் 
மிகுவித்தன . 


இங்ஙனம் பிறந்த நாட்டுணர்வு , ஒவ்வொரு மகனுக் 
கும் மகளுக்கும் மன நலமே விளைப்பதைச் சான்றோர் 
நன்றாக அறிந்திருந்தனர் . ஒருவனுக்கு அயலான் குடி 


முடிவேந்தர் தொடர்பு 


71 


நோக்கத் தன் குடியிலும் , அயலூரை நோக்கத் தன்னூரி 
லும் , அயல்நாடு நோக்கத் தன்னாட்டிலும் அன்பு மிகுத் 
லால் , தன்னாட்டவர் அனைவரையும் தன் உடன் பிறந்தா 
ராகவும் , தன்னாட்டுத் தலைவர் தன் குடித் தலைவராகவும் 
தோன்றி அன்பு செய்தற்குரிய ராகின்றனர் . தன் 
வாழ்க்கை முற்றும் தன் நலத்துக்கு ஆக்கமும் 
அரணுமா தல் வேண்டுமெனும் பேருள்ளம் பிறங்குகிறது . 
உள்ளத்துக்கேற்ப உரையும் செயலும் உளவாகின் றன . 
தன்னாட்டவருடைய ஆக்கமும் உயர்வும் , தனக்குண் 
டாயின போல உள்ளத்துக்கு எழுச்சியும் இன்பமும் நல் 
கும் ; அவர்க்குண்டாகும் நல்குரவும் துன்பமும் தமக் 
குண்டாயினபோல நெஞ்சை வெதுப்பி உ.டல் துடிக்க 
உரைகுழறக் கண் பனிமல்க உறக்கமின்றி வாடும் உண்மை 
நிலையை யுண்டுபண்ணும் . இவை யாவும் தன்னாடு நீங்கி 
வேறு சென்று உயிர்வாழ்வார் அனைவரும் , உயிர் பெற்ற 
பயனாக உணரும் உண்மையுணர்வுகளாகும் . உயிரோடு 
கூடியுறையும் எவரும் இவற்றை யுணராமல் இருக்கமுடி 

ஒருகால் ஒருவர் உளராயின் , அவர் நடைப்பிண 
மாகவே கருதப்படுவர் . 


யாது . 


பேரன்பு 


மிளிரத் 


வ்வண்ணம் சிறந்து தோன்றும் தாய்நாட்டுணர்வு 
குமரனா 

தார் உள்ளத்தே நிறைந்து நின்றது . புலமைவளம் 
பெருகப் பெருக , கோனாட்டுக்கு முதலாகிய சோழநாட்டின் 
பால் பெருவேட்கை யுண்டாயிற்று . சோழவேந்தர்பால் 

தொடங்கிற்று . சோழநாட்டுக்குச் 
சென்று சோழவேந்தரையும் பிற செல்வர்களையும் கண்டு 
அவர் குண நலங்களைப் பாராட்ட வேண்டுமெனும் நினைவு 
முறுகிவரத் தொடங்கிற்று . அங்கே வாழும் பாணர் , கூத் 
தர் முதலாயினாரும் ஏனை மக்களும் நல்வாழ்வு பெறுதற் 
குத் தம்மால் இயன்ற பணிபுரியவேண்டு மென்றெழுந்த 
நல்லுள்ளம் பின்னின்று பிடர் பிடித்து உந்திற்று . செந் 
தமிழ்ப் பாண்டி வேந்தன் சிறப்பும் , மதுரை மூதூரின் 
மாண்பும் , நல்லிசைச் சான்றோரின் நற்சூழ்வும் 

தற்சூழ்வும் குமர 
னாரைச் செலவு மேற்கொள்ளாவாறு தளைத்தன . கட்டிள 


72 


மதுரைக் குமரனார் 


மையும் கண்கொள்ளாப் பேரழகும் படைத்த காரிகை 

ருத்தி வாழ்க்கைத் துணையாய் அமையினும் , அவள் பா 
லுண்டாகும் காதலினும் ஒருவற்குத் தன்னைப் பெற்ற 
தாய்பாலுண்டாகும் பேரன்பு விஞ்சி நிற்பது போலக் 
குமரனார்க்குச் சோழநாட்டின்பால் உண்டான அன்பு வலி 
பெற்று நின்றது , குமரனாரும் சோழநாடு சென்றுவர 
முற்பட்டார் . 

மதுரைக் குமரனார் சோழநாடு சென்றுவர விரும் 
பினவர் மதுரையில் இருந்து ஆட்சி புரிந்து வந்த பாண்டி 
யன் பெருவழுதியைக் கண்டு தம் கருத்தையுரைத்து 
விடைபெற்றார் . இப்பெருவழுதி மதுரையில் உள்ள 
வெள்ளியம்பலத்தே குமரனார் இல்லாத காலத்தே உயிர் 
துறந்தான் . இதனால் இவனைப் பிற்காலச் சான்றோர் 
பாண்டியன் வெள்ளியம்பலத்துத் துஞ்சிய பெருவழுதி 
எனச் சிறப்பித்தனர் . இவன் காலத்தே சோழநாட்டில் 
உறையூரில் இருந்து ஆட்சி புரிந்தவன் பெருந் திருமா 
வளவன் என்பான் . இவன் பிற்காலத்தே குராப்பள்ளி 
யென்னுமிடத்தே இறந்தமைபற்றி இவனைச் சான்றோர் 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமாவளவன் 
என்று பாராட்டினர் . 

பெருந்திருமாவளவனுக்கும் பெருவழுதிக்கும் நட் 
புண்டு . ஒருகால் இவ்விருபெரு வேந்தரும் ஓரிடத்தே 
கூடியிருந்தனர் . இருதிறத்தாருடைய அரசியற் சுற்றத் 
தாரும் ஒருங்கே குழுமியிருந்தனர் . இவர் தம் போர்ச் 
சிறப்பைப் போர்க்களம் பாடும் பொருநர் இன்பமுறப் 
பாடி யேத்தினர் . பாணர் இசைக்கருவிகொண்டு இன் 
னிசை பாடினர் ; விறலியர் தம்முடைய ஆடலும் பாடலும் 
அழகும் காட்டி இன்புறுத்தினர் . நல்லிசைப் புலமை 
சிறந்த புலவர் பலர் அம் மகிழ்ச்சி யவையில் மேவியிருந் 
தனர் . அக்காலத்தே காவிரிப்பூம்பட்டினத்தவரும் சிறந்த 
நல்லிசைச் சான்றோருமாகிய காரிக்கண்ணனார் அவ் 
வவைக்கண் இருந்தனர் . இருபெரு வேந்தரும் ஒருங்கே 
நட்பாற் பிணிப்புற்று இனிதிருப்பக்கண்டதும் 


அவர் 


முடிவேந்தர் தொடர்பு 


73 


உள்ளத்தே இவ்விருவரும் பிரியா நட்பின ராய்ப் பிணைந் 
திருப்பின் தமிழகத்தின் பெருமை பெருநல மெய்துமென் 
பதைத் தெளிந்தார் . அதனால் , இருவரையும் நோக்கி , 
“ வேந்தர்களே ! நீவிர் இருவீரும் ஒருவர்க்கொருவர் 
துணையாய் வாழ்வீராயின் , இம்மாநிலம் உங்கள் கையகப் 
படுவது பொய்யாகாது . நுங்கள் இடையே புகுந்து நல்ல 
போலவும் நயமுடையன போலவும் , தொல்லைப்பெரியோர் 
மேற்கொண்ட நெறியின போலவும் சொற்களைச் சொல்லி 
நுங்களிடையே பிளவை யுண்டுபண்ணுவோர் உளராவர் . 
அவர் கூறுவனவற்றைக் கொள்ளாது இன்றுபோல என் 
றும் பிரியா நட்பின ராகுமின் : இவ்வாறாயின் , நாடு முழு 
தும் . உங்கள் கருத்துப்படியே இயலும் என அறிவுறுத் 
தினர் . 

இவ்வாறு அறிவுறுத்தின கண்ணனார் , பெருவழுதி 
யின் பெருமையினைப் பெரிதெடுத்துப் பேசி வளவனை 
மட்டில் முன்னிலைப்படுத்தி , " நீயே தண்புனற் காவிரிக் 
கிழவனை என்றும் , “ நீயே அறம் துஞ்சும் உறந்தைப் 
பொருகனை என்றும் பாராட்டியுள்ளார். 

நெல்லும் 
நீரும் எல்லார்க்கும் எளியன ; வரைய சந்தமும் திரைய 
முத்தமும் எளியன அல்ல ; பிறர் எல்லார்க்கும் அரிய 
எனச் சிறந்து மேம்படுபவன் , தமிழ்கெழு கூடலில் வைகும் 
தண் பாண்டி. வேந்தன் என வுரைத்து , அவன் நட்பு 
மிகச் சிறந்ததெனக் குறிப்பித்துரைத்தார் . இருவரும் 
முறையே பலராமனும்கண்ணனும் ஒப்பரென மொழிந்து , 
அ வர் தம் நிறத்தை யெடுத் தோது முகத்தால் வளவன் 
வெள்ளையுள்ளம் படைத்தவன் என்றும் , வழுதி மனத் 
திட்பமுடையனென்றும் குறித்தார் . வளவன் ஏதிலார் 
கூறும் நல்ல போலவும் நயவ போலவும் உள்ள சொற் 
களுக்கு எளிதில் இரையாவன் 

தோன்ற 
அவற்றை விரியக் கூறினார் . 

கள்ளமறியும் திறமின்றி வெள்ளையுள்ளம் படைத்த 
வளவன்பால் , உறையூரிலிருந்து மருத்துவப்புலமை 
யாலும் நல்லிசைப் 

நல்லிசைப் புலமையாலும் வீறுபெற்றிருந்த 


11 


என்பது 


74 


மதுரைக் குமரனார் 


வந்தது . 


தாமோ தரனார் என்னும் சான்றோர் பேரன்பு கொண்டிருந் 
தார் . ஒருகால் இவர் , விறல்படப் பாடி யாடவல்ல விறலி 
யொருத்தியுடன் காட்டுவழியே வந்தார் . இரவுப்போது 

காட்டிடையிருந்த ஒரூரில் தங்கினர் . அன்றிரவு 
முழுமதி நாளா தலால் , பான்மதி- பால்போலும் தனது 
தண்ணிய நிலவை நிலமெங்கும் பொழிந்து குளிரச் செய் 
தது . அஃது உச்சியை யடையக் கண்டார் தாமோதரனார் . 
விறலியை யழைத்து இத்தண்மதியைக் காண் எனக் காட்டி 
னார் . அவளும் அதனைக்கண்டு அதன் அழகினும் தண் 
ணிய நிலவுபொழியும் தகைமையிலும் தன் 

காட்சியைச் 
செலுத்திக் களிப்புற்றாள் . புலவர் , இத் தண்ணிய வெண் 
மதி நம் பெருந்திருமாவளவனது வெண்குடைபோல்வது 
காண் என்றார் . உடனே விறலி அதனைத் தொழலுற்றாள் . 
தாமோதரனாரும் தாழ்ந்து தொழுதார் . இந்நிகழ்ச்சியை 
இனிய பாட்டொன்றிற் பாடினார் . 


இப் பாட்டில் வளவனை , “ கானற் கழியுப்பு முகந்து 
கல்நாடு மடுக்கும் , ஆரைச் சாகாட்டாழ்ச்சி போக்கும் , 
உரனுடை நோன்பகட்டன்ன எங்கோன் , வலன் இரங்கு 
முரசின் வாய்வாள் வளவன் என்று பாராட்டியிருக்கின் 
றார் . இப்பாராட்டுரையால் பெருந்திருமாவளவனது பண் 
பினை நாம் ஓரளவு அறிந்துகொள்ளலாம் . ஆரைச் சாகா 
டென்பது வண்டி . வண்டிகளில் ஏற்றப்படும் உணவுப் 
பொருள்களில் மிக்க நோன்மை ( பளு ) யுடையது உப்பே . 
கல்நாட்டு வழி ஏற்றிழிவுகளை யுடையதாகையால் 

வண் 
டியை ஈர்த்துச் செல்வது மிக்க வலியுடைய எருதுகளுக் 
கல்லது இயலாது . ஆழ்ந்த மடிப்புக்களில் தாழும் வண் 
டியை மிக்க வலியுடைய எருது பெரிதும் வருந்தியீர்க்கும். 
அதுபோலவே , வளவனும் மக்கட்குப் பெருநலம் நல்கும் 
அரசியலாகிய வண்டியை வலிமிக்க எருதுபோல உய்க்கின் 
றான் என்பது கருத்து . வண்டியிலேற்றப்பட்ட பொருட் 

நோக்காது அதன் நோன்மையுணர்ந்து ஈர்த் 
தேகும் பகடுபோல்வன் வளவன் என்பதனால் இப்பெருந் 
திருமாவளவன் , இசையும் இன்பமுமாகிய அரசியற் பய 


சுவையை 


முடிவேந்தர் தொடர்பு 


75 


படைப் 


னோராது , அதனை உய்த்தலொன்றே கருதி , உய்த்தற்கு 
வேண்டும் . படைவலியே பெரிது நோக்கும் இயல்பினன் 
என்பது விளங்குகிறது . எனவே , இவன் தன் களிறு , 
குதிரை , தேர் , காலாள் என்ற படைப் பெருமையையே 
நோக்கிக் களித்திருந்தான் என்பதாம் . 

இங்ஙனம் படைவலியாற் பிறக்கும் மகிழ்ச்சியால் 
மைந்துற்றிருந்த பெருந்திருமாவளவன் , சான்றோர் கூட் 
டுறவுக்கு அத்துணை ஏற்றம் நல்காதொழிந்தான் . இதனை 
யறிந்திருந்த சோழநாட்டுச் சான்றோர்கள் இவனை யடைத்து 
பாடுவதைப் பெரிதும் தவிர்த்தனர் . பாண்டிநாட்டி 
லிருந்து வந்த மதுரைக் குமரனார் இதனையறியார். அதனால் 
அவர் உறையூருக்குச் சென்று , பெருந்திருமாவளவனைக் 
கண்டு பரிசில் வேண்டினார் . வளவன் அவரது புலமை 
நலத்தை 

நயவாது , பரிசிலும் தந்துவிடாது , 
பெருமையுற்று விளங்கும் வேந்தர் சளையும் செல்வர்களையும் 
மதித்துச் சிறப்புச் செய்துகொண்டிருந்தான் . அதே நிலை 
யில் அவன் குமரனார்க்குப் பரிசில் கொடுத்தற்கு மறுக்கும் 
குறிப்பையும் காட்டவில்லை கொடுக்கும் குறிப்பையும் 
மதுரைக் குமரனார் அவ்வுறையூரில் பலநாள் தங்கி 

நாட்கள் சென்றனவே யொழிய வளவன் பரிசில் 
தருவதைக் கண்டிலர் ; அவன் உள்ளம் படைப்பெருமை 
யிற் படிந்திருப்பதை உணர்ந்தார் . சான்றோருடைய 
பாடறிந்தொழுகும் தமிழ்ப் பண்பாடு அவன்பால் இல் 
லாமை கண்டு வருத்தமுற்றார் . ‘ இது கொல் சோழவேந் 
தன் ஈகை நலம் ! என எண்ணி யேங்கினார் . அவன் 
உணர்வைத் தம் வரவறிந்து சிறப்புச் செய்தல் தக்கதென 
வுணருமாறு பல முயற்சிகளைச் செய்தார் . ஒரு பயனும் 
உண்டாகவில்லை . 

அவர் உள்ளத்திற் கொதிப்புண்டா 
யிற்று . சீரிய தமிழ்க்குடியிற் பிறந்து தமிழ் நலத்தில் 
வளர்ந்து தமிழ்ப் புலமை சிறந்து தமிழ் மானம் தலைக் 
கொண்ட தமிழ்ப் புலவரா தலின் ; பெருந்திருமா வளவனை 
எவ்வகையாலேனும் கண்டு , “ தமிழ்ப்புலவர் மனப் பண்பு 


னார் . 


அவனது 


கண் 


76 

மதுரைக் குமரனார் 
என்பதை அறிவுறுத்த வேண்டுமெனத் துணிந்தார் . 
அதற்குரிய செவ்வி நோக்கிச் சிலநாள் தங்கினார் . 

ஒருநாள் பெருந்திருமாவளவனைக் காண்டற்கேற்ற 
செவ்வி வாய்த்தது . கொக்கினும் கூர்த்த செவ்வி நோக்க 
முடையர் நம் மதுரைக் குமரனார் . வேந்தன் அவைக்கட் 
புகுந்தார் . தமக்குக் குறிக்கப்பெற்ற இருக்கையில் இருந் 
தார் . வளவன் 

படைச்செருக்குமிக்குத் தன் திரு 
முகத்தை அவர்பால் திருப்பி மைந்துமலியும் பார்வை 
யுடன் தன்னை முந்துற்றுச் செம்மாந்து நோக்கும் செந் 
தமிழ்ப்புலவரைக் கண்டான் . 

மைந்துமலி 
பார்வை மழுங்குமாறு , மதுரைக் குமரனார் எழுந்து நின்றார் . 
அரசனையும் அரசியற் சுற்றத்தாரையும் நோக்கினார் . 
களில் புலமையொளி பொங்கித் திகழ்ந்தது . திருவாய் 
முறுவலித்தது . பெரும எனப் பேசத்தொடங்கினார் . 
வேந்தனுக்கும் ஆங்கு வீற்றிருந்த பிறருக்கும் வியப்பு 
உடன் பிறந்தது . 

பெரும் , நம் தமிழகத்தில் பேரூர் வேந்தரும் உளர் ; 
சீறார் வேந்தரும் உளர் . பேரூர் வேந்தர்பால் பெருஞ் 
சோற்றுவளம் உண்டு ; அதுகொண்டு அவராற் பேணப் 
படும் பெரும்படையுண்டு. அதன் கண் காற்றெனக் கடி 
தேகும் கடுவிசைக் குதிரைகள் பல ; கொடியணிந்து 
விளங்கும் குன்றுபோலும் தேர்களும் பல ; கடல்போற் 
பரந்த படை வீரரும் பலர் ; மலை மலைந்தன்ன மால்யானை 
களும் பல ; இவைகொண்டு உடற்றும் போரில் மறத் தீக் 
கிளர்ந்தெழ வூக்கி உருமென முழங்கும் முரசுகள் எண் 
ணில . இப்படை நலத்தால் வென்றி மேம்படும் பேரூர் 
வேந்தரை யாம் கண்டுளேம் ; அவர் மார்பிலும் தோளி 
லும் விளங்கும் மறப் பூண்களையும் கண்டுளோம் ; அவர் 
முடிமேல் கவிந்து தண்நிழல் செய்யும் வெண்குடையும் 
கண்டுளேம் ; மேன்மேற் பெருகும் அவரது விறல்கெழு 
செல்வத்தையும் யாங்கள் கண்டுளோம் : அவருள் , இ 
நால்வகைப் படையும் ஒருங்கே சிறக்கப்பெற்ற பேரூர் 
வேந்தர் அரியர் . சிலர் , குதிரையும் தேருமாகிய படைப் 


முடிவேந்தர் தொடர்பு 


77 


12 


பெருமையால் வீறு பெறுவர் ; சிலர் களிறு மறவரு 
மாகிய படைப் பெருமையாற் சிறப்புப் பெறுவர் ; சிலர் 
தமது முரசும் ஆண்மையுமாகிய பெருமையால் மேம் 
படுவர் . 

இங்ஙனம் பெருமையால் மைந் துற்று வேறு 
வேறு திறத்தால் வென்றி மேம்படுவராயினும் , பேரூர் 
வேந்தரது வெண்குடைப் பெருஞ் செல்வத்தை எம் 
போலும் தமிழ்ப்புலவர் ஒரு பொருளெனக் கருதமாட் 
டார் . அவர் பொருளெனக் கருதி வியத்தற்குரியது 
படைப் பெருமையும் அன்று ; அதனால் ஈட்டப்படும் 
செல்வப் பெருமையும் அன்று . 
" வளி நடந்தன்ன வாச்செலல் இவுளியொடு 
கொடி நுடங்கு மிசைய தேரினர் எனாஅக் 
கடல் கண்டன்ன ஒண்படைத் தானையொடு 
மலைமாறு மலைக்கும் களிற்றினர் எனாஅ 
உரும் உரற்றன்ன உட்குவரு முரசமொடு 
செருமேம் படூஉம் வென்றியர் எனாஅ 
மண்கெழு தானை ஒண்பூண் வேந்தர் 

வெண்குடைச் செல்வம் வியத்தலோ இலமே " 
அஃதாவது , இவ் வேந்தர் , காற்றுப்போற் கடிது தாலிச் 
செல்லும் குதிரையொடு கொடியணிந்த தேர்களால் சிறப்பு 
மிக்கவரென்றோ, அவ் வேந்தர் , கடல் போலும் மறவ 
ருடன் டமலைபோலும் யானைப் படைகொண்டு மாண்புறுபவ 
ரென்றோ, இவர் முரசு முழங்கு தானையால் அரசுகளை 
வென்று மேம்படும் ஆண்மை மிக்கவரென்றோ எம் போல் 
வார் வியந்து பாராட்டும் வெறியர்கள் அல்லர் என்பது . 

“ இனிச் சீறார் வேந்தராவர் யாவரெனில் கூறுதும் , 
பேரூர் வேந்தர் போலப் பெருஞ் சோறு விளைக்கும் நன் 
செய் வயல்கள் சீறார் வேந்தர் கட்கு இல்லை. மிகத் தாழ்ந்த 
சீறூர் வேந்தர் , புன்செய்களே மிகவுடையராவர் . அவற் 
றில் மிகுதியும் விளைவது வரகு ; அச் செய்ப்புறத்துப் 
படப்பைகளில் முள்வேலி இடப்பட்டிருக்கும் . படப்பை 
யில் , முஞ்ஞைக்கொடி ( முன்னைக்கொடி ) 
படர்ந்திருக்கும் . மான்மறிகள் ( மான் கன்றுகள் ) துள்ளி 
யோடி முன்னையின் 

மெல்லிலையை மேயும் . 


எஞ்சி 


78 


மதுரைக் குமரனார் 


நிற்கும் சிறிய நறிய முன்னைக்கீரையை அவ்வூரவர் 
கொணர்ந்து சமைப்பர் . அவரிடம் செல்லும் விருந்தின 
ருக்கு வரகின் சோறும் முன்னைக் கீரையும் வழங்கப்படும் . 
அதனால் சீறார் வேந்தர் பால் பெருஞ்செல்வம் உண்டாதல் 
அரிது . இத்தகைய சீறூர் வேந்தர்பால் , பெருஞ் 
செல்வத்துக்கு மாறாகச் சான்றோர் சால்பறிந்தொழுகும் 
தமிழ்ப் பண்பாடு தக்கிருக்குமாயின் , அவர்களை எம் 
போலும் தமிழ்ப் புலவர் , அப்பண்பைவியந்து என்றும் 
பொன்றாச் சிறப்பமைந்த தமிழ்ப் பாட்டில் நிறுவி , 
எம்மால் வியக்கப் படூஉ மோரே 
இடுமுள் படப்பை மறிமேய்ந் தொழிந்த 
குறுநறு முஞ்ஞைக் கொழுங்கண் குற்றடகு 
புன்புல வரகின் சொன்றி யொடு பெறூஉம் 
சீறூர் மன்ன ராயினும் எம்வயின் 

பாடறிந் தொழுகும் பண்பி னாரே " 
அவரைப் பாராட்டுவர் . வேந்தருடைய படையும் பொரு 
ளும் பற்றிக் கூறப்படும் பெருமை சிறுமைகளை எம்போல் 
வார் பொருளாகக் கொள்ளார் ; எம்முடைய பாடறிந் 
தொழுகும் பண்புடைமையே வேந்தரை யாம் வியத்தற் 
குப் பொருளாவது என அறிக . 

அன்றியும் , உலகில் உயிர் வாழ்க்கைக்குப் பொருள் 
இன்றியமையாதென்பதை யாம் அறியேமல்லோம் ; நன்கு 
அறிந்துளோம். பொருளில்வழி மிக்க துன்பம் வந்து 
பொருந்தும் என்பது நாங்கள் அறியர் ததன்று ; அப் 
பொருள் உதவி நாடியே நாங்கள் பழுமரந் தேரும் பறவை 
போல வளங்கெழு செல்வரை நாடிச் சென்ற வண்ணம் 
இருக்கின்றோம் . இவ்வாறு பரிசில்வாழ்க்கையே மாயி 
னும் , எமது பாடறிந்தொழுகும் பண்புடைச் செல்வர் 
தரும் செல்வத்தையே விரும்பும் மானமுடையோம் . 
அப்பண்பில்லாத அதனை மேற்கொள்ளும் நல்லறிவில்லாத 
வேந்தர்களையோ , பிற செல்வர்களையோ 

ம் 
விரும்பமாட்டோம். அவ்வகையில் யாங்கள் உயிர்விடு தற் 
கேதுவாகிய மிக்க பெருந்துன்பம் எய்துவதாயினும் , 


கனவி 


முடிவேந்தர் தொடர்பு 


79 


எங்கள் மானத்தைக் காத்து எங்களைப் புடிப்போருடைய 
தமிழ்ப் பண்பைப் பாராட்டியே வாழ்வோம் , பாடறிந்து 
ஒழுகும் பண்புடையராகிய நல்லறிஞர் மிக்க வறிய ராயி 
னும் , அவரது வறுமை எங்கட்குப் பேரின்பம் தரும் ; 
அவரது நல்லறிவே எங்கள் பாராட்டிற்கும் வாழ்த்துக்கும் 
சிறந்த பொருளாவதாம் . 
மிகப்பே ரெவ்வம் உறினும் எனைத்தும் 
உணர்ச்சி இல்லோர் உடைமை யுள்ளோம் 
நல்லறி வுடையோர் நல்குரவு 
உள்ளுதும் பெருமயாம் உவந்து நனிபெரிதே , " 
இங்ஙனம் மதுரைக் குமரனார் , தமிழ்ப் பண்பும் 
புலமை மறமும் தழைத்துத்தோன்ற உரைத்தபேருரை 
யைக் கேட்ட பெருந்திருமாவளவனுக்குத் தன் தவறு 
புலனாயிற்று . வெட்டித் தள்ளிய பின் கட்டியழுவாரைப் 
போல வளவன் வருந்தினான் . குமரனார் பின்னர் அவன் 
பால் விடை பெற்றுக்கொண்டு , காவிரியின் வடகரை 
வழியே காவிரிப்பூம்பட்டினம் சென்று சேர்ந்தார் . 

அக் காலத்தே காவிரிப்பூம்பட்டினம் மிக்க சிறப் 
புடன் விளக்கமுற்றிருந்தது . சோழர் குடியில் தோன்றிய 
நலங்கிள்ளி சேட் சென்னி யென்பான் அங்கேயிருந்து 
சோழநாட்டின் கீழ்ப்பகுதியை 

வந்தான் . 
சோழன் நலங்கிள்ளிக்கு மகனாதலால் அவன் நலங்கிள்ளி 
சேட்சென்னி யெனப்பட்டான் , காவிரிப்பூம்பட்டினத் 
தில் அரசன் கோயிலைச்சார இலவந்திகைச்சோலை யொன் 
றுண்டு . இலவந்திகை யென்பது நீராவி . இதன் கரையில் 
பல்வகைப் பூ மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த 
சோலை யுண்டு . அதனால் இஃது இலவந்திகைச் சோலை 
யெனப்படும் . வேனிற் காலத்தே வேந்தர்க்கு இச்சோலை 
தண்ணிய நிழலையும் மன்றல் கமழும் தென்றலையும் 
நல்கி இன்புறுத்தும் . 

இச் சோலை 
அரசுறை கோயிலுண்டு. 

வெளியே தோன்றா 
வண்ணம் சோலையிலுள்ள மரங்கள் தழைத்து மூடிக் 
கொண்டிருக்கும் .. இக் 

கோயிலை இலவந்திகைப்பள்ளி 


ஆண்டு 


நடுவே 


உயரிய 


80 


மதுரைக் குமரனார் 


நாட்டு 


யென்பர் . பிற்காலத்தே சோழன் நலங்கிள்ளி 
சென்னி போர்ப்புண்பட்டு இப் பள்ளியிடத்தே இருந்து 
உயிர் துறந்தான் . அதனால் அவனை இலவந்திகைப் 
பள்ளித் துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி யென்று 
சான்றோர் பாராட்டி யுரைப்பாராயினர் . 

மதுரைக் குமரனார் தன்னைக் காண்டல் வேண்டி 
வந்த திறத்தைச் சோழன் நலங்கிள்ளி சேட்சென்னி 
யறிந்து நன்கு வரவேற்று அவர்க்குரிய சிறப்பைச் 
செய்து அவரைத் தன் நகரத்தே சில நாள் தங்கியிருக்கு 
மாறு வேண்டினான் . சேட் சென்னி புலவர் புரவலனாய்த் 
தன்பால் பேரன்பு கொண்டொழுகுவது கண்டு குமரனார் 
பெரிதும் இன்புற்று அவ்வாறே தங்கியிருந்தார் . 

குமரனார் காவிரிப்பூம்பட்டினத்தே தங்கி யிருக்கை 
யில் அடிக்கடி சோழ நாட்டின் சிற்றூர்கட்குச் சென்று 

மக்களின் வாழ்க்கைக் கூறுகளை நேரிற் கண்டு 
இன்புற்றார் . நாட்டவர் பால் நிகழும் ஒவ்வொரு செய் 
கையும் அவருடைய கூர்த்த பார்வையைக் 
சோழ நாடு நீர் நாடாதலால் வயல்களில் தொழில் புரியும் 
உழவர் செயல்களையும் இளஞ்சிறார் களின் சிறு விளையாட் 
செயல்களையும் நுனித்து நோக்கிப் 

பயின்றார் . 
உழவுத்தொழில் புரிபவர் நெற்சோறமைத்து உண்ணும் 
முறையும் , நெல்விளைத்து நெற்பயன் கொள்ளும் முறையும் , 
பிறவும் மதுரைக்குமரனாருடைய புலமையுள்ளத்தில் நன்கு 
பதிந்தன . 

நெல் வயல்ககளில் களையெடுக்கும் தொழிலைக் கடை 
சியர் செய்தனர் . தலையில் கொண்டையும் இடையில் 
தழையும் விளங்க , வயலில் களை யெடுக்கும் 

அக் 
கடைசியர் உருவும் செயலும் குமரனார் கண்ணைக் கவர்ந் 
தன . நெல் வயலில் நெற் பயிரோடு வேறு அந்நெல்லையே 
போலும் புல்லும் ஆம்பலும் முளைத்துப் பூத்திருந்தன .. 
புல்லும் ஆம்பலும் நெற்பயிர்க்குக் களையாய் இடையூறு 
செய்வன வாதலின் , அவற்றை யறிந்து மகளிர் நீக்குவது 
முறை , வரம்பு சார்ந்திருக்கும் வாய்த்தலைகளில் நெய்தல் 


சவர்ந்தது . 


முடிவேந்தர் தொடர்பு 


81 


நீரை 


கள் மூளைத்துப் பூத்திருப்ப , ஆங்கே களை யெடுத்துப் 
போந்த கடைசியர் , புல்லையும் , ஆம்பலையும் களைவதோடு 
நெய்தலையும் களை வராயினர் . குமரனார்க்கு இஃதொரு , 
வியப்பைத் தந்தது . சிறிதாய் அழகிதாய் அவர் தம் 
கண்போல் விளங்கும் நெய்தலைக் களைந்தது கண்டு , 
“ கொண்டைக் கூழைத் தண் தழைக் கடைசியர் , சிறுமாண் 
நெய்தல் ஆம்பலொடு " களை யெடுக்கின்றனரே யென்றார் . 

பின்பு , அவர் பார்வை வயலகத்தே சென்றது. வயல் 
களில் நிறைந்து நிற்கும் நீரில் மலங்கு மீன்கள் மேய்ந்து 
கொண்டிருந்தன . 

வயல்களில் 

வடித்துச் 
சேற்றை ஆழ வுழுது பண்படுத்த வேண்டி உழவர் தளம் 
பென்னும் உழுகருவி கட்டி உழுதனர் . தளம்பின் அடியில் 
சேற்றைக் குத்திக் கட்டிகளை யுடைத்துச் 

செம்மை 
செய்யும் இருப்பாணிகள் சேற்றிற் பதிந்து சால் சாலாகப் 
பிளந்துகொண்டு சென்றன . சில இடங்களில் அருகி 
லிருந்த நீர்நிலையில் வாழ்ந்த வாளை மீன்கள் போந்து 
சேற்றிற் படிந்து 

கிடந்தன . அவ்வழியே தளம்பு 
செல்லவே , அவ் வாளை மீன்கள் குறுக்கிட்டு இருப்பாணி 
யால் துண்டு துண்டாய்விட்டன. அத்துண்டுகளைக் கண்ட 
உழவர் எடுத்து அவற்றை நீரிற் கழுவித் தளம்பின 
மேழியிற் கட்டப்பெற்றிருந்த வட்டிகளிற் 

பெய்து 
கொண்டனர் . செய்கையைக் கண்ட குமரனார்க் 
ஒருபால் இரக்கமும் இத்துண்டுகளை உழவர் என் செய்வ 
ரென்றெழுந்த வேட்கையால் ஒருபால் வியப்பும் 
டாயின. 

ஞாயிறு மறையத் தொடங்கிற்று உழவர் தத்தம் வீடு 
திரும்பினர் . வாளைத் துண்டுகள் பெய்த வட்டிகளும் 
வீட்டிற்கு வந்தன . மகளிர் புது நெல் குற்றிய அரிசியை 
வெளிதாகத் தீட்டிச் சோறு சமைத்தனர் . வாத் 
துண்டுகள் அச் சோற்றுக்குத் துணைக் கறியாக ( கண் 
ணுறையாக ) அடப்பட்டன . துணைக்கறி துணை செய்யப் 
புது நெல் வெண் சோற்றை நன்கு உண்ட உழவர்க்கு 
இரவுப்போதும் இனிது கழிந்தது . க 

ம . கு.- 6 


னது 


உண் 


82 


மதுரைக் குமரனார் 


இரண்டும் 

புது நெல் 


இதனைக் 


ருடைய செயலைக் 


நெற் 


பொழுது விடிந்தது . காலையில் வயல்கட்குச் செல்ல 
லுற்ற உழவர் , இரவிற் சமைத்து 

சமைத்து நீரிற் கிடப்பித்த 
வெண் சோற்றை அவ் வாளைக் கறியைத் துணையாகக் 
கொண்டு தம் வயிறு நிரம்ப வுண்டனர் . விலாப்பக்கம் 

வெண்சோற்றால் 

புடைத்துத் 
தோன்றின . ஆண்களும் பெண்களுமாக 

உழவர் 
நெல் விளைந்துள்ள வயல்களை 

யடைந்தனர் . இரவிற் 
சமைத்த சோறும் கறியும் காலையிற் பழமைபட்டு உண் 
பார்க்குச் சிறிது களிப்பினை யுண்டுபண்ணும் . 
குமரனாரும் நன்கறிந்தனர் . காலையில் வெயில் ஏற ஏறப் 
பழஞ் சோற்றின் களிப்பும் மிகும் . அக்காலை அவ்வுழவ 

காண்பதில் குமரனாருக்கு விருப்ப 
முண்டாயிற்று . உழவர் தொழில் புரியும் வயற்பக்கம் 
சென்றார் . உழவர்கள் குனிந்த தலை நிமிராது விளைச்சலை 
அறுப்பது கண்டார் . 

சூடு கைந்நிறைந்ததும் 
அரியரியாக வைப்பது முறை , பழஞ் சோறும் பழங் 
கறியும் உண்டதனாற் பிறந்த களிப்பு அவர்கட்குத் 
தடுமாற்றம் விளைப்பதைக் குமரனார் கண்டார் . 

வைத்தற் 
குரிய இடத்தில் வையாது நெற்சூட்டரிகளை முறைமாறி 
வைக்கலாயினர் . 

அதனாற் கம்பலையும் பெரிது 
டாயிற்று . அறுத்த சூட்டை வைக்குங் கால் தடுமாற்றம் 
உண்டாயிற்றாயினும் அவ்வுழவருடைய கைகள் நெல் 
லரியும் தொழில் நன்கு பயின்றிருந்தன வாதலால் , 
பிறழ்ந்து தமக்கும் நெற்றாளுக்கும் சிதைவு 
பண்ணாது தளர்வு சிறிது மின்றித் தம் செய்கையைச் 
செவ்வே செய்தன . அதை நுனித்து நோக்கிய குமரனார் 
“ வன்கை வினைஞர் என இவர்களைக் குறிப்பது நேரிதே 
என எண் 

ணினர் . எண்ணியவர் 
மலங்கு மிளிர் செறுவில் தளம்பு தடிந்திட்ட 
பழன வாளைப் பரூஉக்கண் துணியல் 
புதுநெல் வெண்சோற்றுக் கண்ணுறைய 
விலாப்புடை மருங்கு விசிப்ப மாந்தி 
நீடுகதிர்க் கழனிச் சூடு தடுமாறும் 
வன்கை வினைஞர் " 


உண் 


உண்டு 


முடிவேந்தர் தொடர்பு 


83 


என்று தாம் கண்ட காட்சிகளைத் தொகுத்துப் பாடி 
இன்புற்றார் . 

நெல் வயல்கட்கு அண்மையில் உள்ள திடர்களில் 
நெற் போர்க்களம் அமைக்கப்பட்டிருந்தது . அக்களத்தின் 
விளிம்பில் தென்னைகள் காய்த்துப் பழுத்த குலைகளைத் 
தாங்கி நின்றன . இடையிடையே பனைகளும் நின்றன . 
அவற்றினிடத்தும் பனம்பழங்கள் பழுத்திருந்தன . இவை 
களைச் சேர , உழவர் நெற் சூடுகளை யடித்துப் போர்விட் 
டிருந்தனர் . அவை மீளவும் கடா விடுதற் 
யாகையால் தலை குவிக்கப்படவில்லை. அவ்விடத்தே 
உழவருடைய இளஞ் சிறுவர்கள் விளையாடிக்கொண்டிருந் 
தனர் . அச் சிறுவர்களின் தலைமயிர் நெய்ப்பசையின்றி 
உலறிச் செம்பட்டை யுற்றுப் புல்லி தாயிருந்தது . 
புன்றலைச் சிறார் தென்னையின் பழுத்த பழங்களைப் பறித் 
உடைத்து அதனுடைய தீவிய நீரையுண்டு உள்ளீட்டை 
வெறிக்கத் தின்றனர் . பின்பு , அவர்கள் போர் அருகே 
நிற்கும் பனைகள் பழம் தாங்கி நிற்பது கண்டு போர்வின் 
மேல் ஏறி அப் பனம்பழங்களைத் தொட முயன்று 
கொண்டிருந்தனர் . இவ்வண்ணம் நாடோறும் புதிய 
புதியவாய் நாட்டில் பெறப்படும் வளங்களைக் குமரனார் 
கண்டு இன்புற்றார் . இப்புது வருவாய் நலத்தை, “ வன்கை 
வினைஞர் புன்றலைச் சிறார் , தெங்குபடு வியன் பழம் 
முனையின் தந்தையர் , குறைக்கண் நெடும் போரேறி 
விசைத் தெழுந்து , செங்கோள் பெண்ணைப் பழந்தொட 
முயலும் , வைகல்யாணர் நன்னாடு எனப் பாடி மகிழ்ந்த 
மனத்தினரானார் . 

இவ்வாறிருக்கையில் சோழன் சேட் சென்னியின் 
ஆண்மை வில்லாண்மை முதலிய நலங்களையும் மதுரைக் 
அறிந்துவந்தார் . 

போர்களும் 

அடிக்கடி 
நிகழ்ந்தன . 

சேட் சென்னியே வென்றி மேம்பட்டான் . 
பகைத்துப் போந்த பேரூர் வேந்தரும் சீறார் வேந்தரு 
பலரும் தோற்றழியக் கண்டாரே 

யன்றிக் 
குமரனார் அவர்கள் வென்றியோடு மீளக் 

காணவே 


குமரனார் , 


மாகிய 


84 


மதுரைக் குமரனார் 


மாலை 


னுடைய 


யில்லை . சென்னியை நினைக்கும் போதெல்லாம் அவ 
அகன் றுயர்ந்து , இந்திர வில் 

போல 
கிடந்து விளங்கும் மார்பும் தூண் . போல் உயர்ந்து 
விளங்கும் தோளும் வாளேந்தி மாண்புறும் பெரியகையும் 
அவர் உள்ளத்தில் தோன்றி உவகை பெருகுவிக்கும் . 
அவனுக்கென்று இயற்றப்படும் தேர்கள் பல , காண் 
பார்க்கு அவனுடைய போ ராண்மையைப் புலப்படுத்தின . 
சென்னியின் அறிவுப் பெருமையும் ஆண்மைப் பெருமை 
யும் படைப் பெருமையும் கண்டு துணுக்குற்ற வேந்தர் 
சிலர் , அவனை யடைந்து வணங்கி அவனது தண்ணிய 
அருளைப் பெற்று இன்பமே நிலவ வாழ்ந்தனர் . அவர் 
கட்குப் 

பகைவரால் இடுக்கண் நேர்ந்தபோதெல்லாம் 
சேட் சென்னி தன் படையுடன் சென்று அவர்கட்குத் 
துணை புரிந்து அவ் விடுக்கணைக் களைந்து இன்புறுத்தினான் . 
அவர்களும் இன்பம் குன்றாத இனிய வாழ்க்கையில் திளைத் 
திருந்தனர் . 

இச் செயல்களைக் காணக் காணக் குமரனாருக்குச் 
சென்னிபால் பெருமதிப்பும் 

பெருகின . 
இவற்கு வினைவேண்டுவழி அறிவு தவியும் படைவேண்டு 
வழி வாள் உதவியும் வந்த தானைத் தலைவருள் ஏனா 
திருக்கிள்ளி 

யென்பவன் சிறந்தவனாவன் . அவனது 
நட்பும் நம் மதுரைக் குமரனாருக்கு உண்டாயிற்று . 
சோழன் பெருந்திருமாவளவனால் உண்டான 
மனக்குறையும் இச் சென்னியின் தொடர்பால் அறவே 
நீங்குவதாயிற்று . 

மதுரைக் குமரனார் சென்னியின் நாட்டு நலங்களைக் 
கண்டு இன்புற்று வருகையில் , ஒருகால் நாட்டிடையே 
நல்லிசைச் சான்றோர் சிலரைக் கண்டு அளவளாவி மகிழ்ந் 
தார் . அவர் கூட்டத்தில் சோழன் சேட் சென்னியின் 
போர் ப்புகழ் பற்றிய பேச்சுண்டாயிற்று , நாடெங்கும் 
வேந்தர்கள் அடிக்கடி போர் புரிவதே தொழிலாக மேற் 
கொண்டிருந்த 

டிருந்த காலத்தில் சான்றோரிடையே வேந்தர் 
களின் போர்ச் செயல்கள் பொருளாகப் பேச்சு நிகழுமே 


பேரன்பும் 


வரது 


முடிவேந்தர் தொடர்பு 


85 


யன்றி வேறு பொருள் பற்றிப் பேசுதற்கு இடமேது ? 
வென்றோர் விளக்கமும் தோற்றோர் தேய்வும் மக்கள் 
உள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன. 


பொதுவாக 


காவிரிப்பூம் பட்டினத்தில் வேந்தன் அவைக்கண் 
இருந்து நல்லிசைப்புலமை நடாத்தும் மதுரைக்குமரனார் 
நலங்கிள்ளி மகனான சேட்சென்னியின் போர்ச்சிறப்பை 
யறிந்திருப்பரென்பதில் ஐயமில்லை . அவற்றை யறிந்தோர் , 
போரைத் திறம்பட நடத்தற்கு வேண்டும் கருவிகாலம் , 
இடம் , படைவலி , துணை வலி, வினைவலி, தோள்வலி 
முதலிய கூறுகளைப் பலரும் அறிய வெளிப்பட மொழி 
வது முறையன்று . ஆயினும் அவர்கள் 
உள்ள வலிமிகுதி வெளிப்படக் கூறுவது தடையாகாது . 
அஃது ஒற்றர் செவிப்பட்டு வேற்று வேந்தரையடையி 
னும் , அவர் அஞ்சித் தாம் கொண்ட போர்க் கருத்து 
மாறுதற்கு ஏதுவாமா தலால் , அதனைப் பெரிதும் சிறப்பித் 
தோதுவது பொதுமீக்கூற்றாய்ச் சான்றோர்க்குத் தகுவதும் 
ஆயிற்று ; 

இம் மீக்கூற்றம் மக்கள் மனத்திலும் கலக்கம் 
பிறப்பியாது அரசன்பால் தண்மையும் தெளிவும் அமைந்த 
பற்றினைப் பிறப்பித்தலால் நல்லதோர் அறமுமாகக் கருதப் 


பட்டது . 


ஒரு சிலர் 


மதுரைக்குமரனார் 

சென்னியின் 

மறமாண்பினைச் 
சான்றோரும் பிறரும் அறியப் பொதுமீக் கூற்றாக உரைப் 
பது அரசற்கு ஓராற்றால் ஆக்கமும் தமக்கு அறமு மாதலை 
நன்குணர்ந்திருந்தார் . அதனால் , அவர் அந்தச் சான்றோர் 
களை நோக்கி , “ சான்றோர்களே , நம் சேட் சென்னியுடன் 
பொரக்கருதும் வேந்தர் இனி உளராகார் ; 
உள ராயின் , அவர்கள் அதனால் தமக்கு வரக்கடவ 
தீங்கினை அவர் தாமே அறிவர் . யான் அறிந்த அளவில் 
கூறுவன் ; கேண்மின் : அவனொடு பகைத்துப் பொருத 
வேந்தர் உயிரொடு மீண்டு சென்று வாழ்ந்தது மில்லை ; 
அவன் துணை வேண்டியும் அருள் வேண்டியும் வழிபட்ட 
வேந்தர் வருந்தக் கண்டதும் இல்லை என்றார் . 


86 

மதுரைக் குமரனார் 
இக் கருத்தையே மதுரைக்குமரனார் ஒரு பாட்டு 
வடிவில் பாடி வேந்தன் சேட் சென்னியைச் சிறப்பிக்க 
எண்ணினார் ; காவிரி நாட்டில் கண்ட காட்சிகளும் அவர் 
மனக் கண்ணில் தோன்றின . கேட்போர் உள்ளக்கிழியில் 
சொல்லோவியந் தீட்டுந் தீவிய சொற்களால் ஒரு பாட் 
டமைத்து , 
" கொண்டைக் கூழைத் தண்தழைக் கடைசியர் 
சிறுமாண் நெய்தல் ஆம்ப லொடுகட்கும் 
மலங்கு மிளிர் செறுவில் தளம்பு தடிந்திட்ட 
பழன வாளைப் பரூஉக்கண் துணியல் 
புதுநெல் வெண்சோற்றுக் கண்ணுறை யாக 
விலாப்புடை மருங்கு விசிப்ப மாந்தி 
நீடுகதிர்க் கழனிச் சூடு தடு மாறும் 
வன்கை வினைஞர் புன் தலைச் சிறாஅர் 
தெங்குபடு வியன்பழம் முனையின் தந்தையர் 
குறைக்கண் நெடும்போ ரேறி விசைத்தெழுந்து 
செழுங்கோட் பெண்ணைப் பழந்தொட முயலும் 
வைகல் யாணர் நன்னாட்டுப் பொருநன் 
எஃகுவிளங்கு தடக்கை இயல்தேர்ச் சென்னி 
சிலைத்தார் அகலம் மலைக்குநர் உளரெனின் 
தாம் அறி குவர்தமக் குஉறுதி ; யாம் அவன் 
எழுவுறழ் திணிதோள் வழுவின்று மலைந்தோர் 
வாழக் கண்டன்று மிலமே தாழாது 
திருந்தடி பொருந்த வல்லோர் 

வருந்தக் காண்டல் அதனினும் இலமே 
என்று பாடினார் . திருவோலக்கத்தே நல்லிசைச் சான் 
றோர் சுற்றமும் அரசியற் சுற்றமும் சூழ வீற்றிருந்த வேந் 
தன் சேட்சென்னி , செவி குளிர்ப்ப , உளமுவப்ப , உடல் 
தளிர்ப்பக் கேட்டு இன்புற்றான் . தனது தமிழ் நலஞ் 
செறிந்த மனக்கண்ணால் தன்னாட்டின் 

தன்னாட்டின் வயல் நலமும் , 
தென்னை பனை முதலியவற்றின் பழநலமும் , நெல்விளை 
வின் நெடுநலமும் , உழவர் கடைசியரது வாழ்க்கை நலமும் 
வனப்புறக் சண்டான் ; தன் தோணலமும் மார்பு நலமும் 
கைந் நலமும் கவினக் கண்டான் ; தன்னொடு பொருது 
சாய்ந்தோர் தளர்வும் துணைபெற்றுத் தாணிழல் வாழ் 
வோர் நல்வாழ்வும் நன்கு தோன்றின. உள்ளத்தே 


முடிவேந்தர் தொடர்பு 


87 


அவனுக்கு இன்ப வெள்ளம் பெருகிற்று. தன் குடி 
வரவும் தகுதியும் எண்ணினான் . மதுரைக் குமரனாரது 
வரிசையையும் மனத்தால் அளந்தறிந்தான். அவர்க்குப் 
பெருஞ் செல்வத்தைப் பரிசிலாக அளித்துத் தன் தமிழ்க் 
குடிப் பண்பைத் தகவுற மேம்படுத்தான் . பெருவளம் 
நல்கப் பெற்ற குமரனார் சின்னாள் சோழன்பால் தங்கி 
யிருந்து பின்னர் அவனிடம் பிரியா விடைபெற்றுச் சேர 
நாடு நோக்கிச் சென்றார் . 

சேரநாடு முடியுடை வேந்தர்களான சேரமான்களுக் 
குரிய தென்றும் , அந் நாட்டில் குடநாடு , குட்டநாடு 
முதலாகப் பல உண்ணாடுகள் உண்டென்றும் முன்பே 
கூறியுள்ளோம் . 

குட்டநாட்டு வேந்தர் குட்டுவர் எனப் 
படுவர் . சேரநாட்டு மன்னருள் வலியும் புகழும் பெற்று 
மேம்பட்டவன் சேரமான் என்ற சிறப்புடனே முடி சூடும் 
தலைமை யெய்துவன் . எனையோர் முடிசூடா மன்ன ராவர் . 
மதுரைக் குமரனார் சேர 

சேர நாடு நோக்கி வந்தபோது , 
குட்டுவர் வழித் தோன்றலான 

கோதை யென்பான் 
வலியும் புகழும் மிச்குற்று முடிசூடும் மாண்பு பெற்றுச் 
சேரமான் குட்டுவன் 

கோதையென வீறுபெற்றிருந் 

வரக்கண்டதும் , சான்றோர் சால் 
பறிந்து பேணும் சான்றோர் மெய்ம்மறையாகிய குட்டு 
வன் கோதை அவரை வரவேற்று அன்பு பெருகும் நன் 
மொழி வழங்கிச் சிறப்பித்தான் . குமரனார் அவன்பால் 
சின்னாள் தங்கினார் . 

குட்டநாடு மேடு பள்ளங்கள் நிறைந்தது. மேடுகளிற் 
பெய்த மழைநீர் பள்ளங்களை யடைத்து தேங்கி நிற்கும். 
அந் நீர்நலத்தாற் காடுகள் தழைத்து வளம் மிகுந்திருந்தன . 
மேட்டுப் பாங்கரில் இடையர் 

வாழ்ந்து வந்தனர் . 
மேய்ச்சல் நலத்தால் இடையர் செல்வமாகிய ஆனிரைகள் 
வளம்பெருகித் திகழ்ந்தன. பல்லான் திரளும் பாற்பயனும் 
நாளும் பெருகுதலால் அவ்விடையர் மிக்க செல்வமுற்று 
மேன்ன யெய்தியிருந்தனர் . வரகு , துவரை , கம்பு , 
பயறு முதலிய கூலங்களை 

விளைப்பதும் அவர்களது 


தான் . 


குமரனார் 


மை 


88 


மதுரைக் குமரனார் 


பணிவது மரபு . 


கண்டு 


தொழிலாயினும் , ஆனிரையோம்புதலே பெருந்தொழிலாக 
அவர்களாற் கருதப்பட்டு வந்தது . குட்டநாடு செம்மண் 
பாங்கின தாகலின் , அதற்கேற்ப ஆயர் சிவந்த ஆடை 

வெயிலால் உலர்ந்து காற்றால் மோதுண் 
டெழும் செம்மண்ணின் துகள் படிதலால் ஆனிரை 
மேய்க்கும் ஆயர் மாசுபடிந்த உடையின ராயிருந்தனர் . 

குட்ட நாட்டில் தங்கியிருந்த மதுரைக் குமரனார் 
இடையரது வாழ்க்கையைக் 

வாழ்க்கையைக் கருத்தூன்றி நோக்கினார் . 
அவர்களது உள்ளத்தின் உயர்வும் ஆனிரை புரத்தலின் 
அமைதியும் குமரனார் புலமை யுள்ளத்துக்கு இனிய 
பொருளாயின . தம்முடைய கோனாட்டிடையர் தளவும் 
முல்லையும் விரவிய 

கண்ணியணிந்திருந்ததைக் 
பயின்றவ ராதலால் , அவருக்குக் - குட்ட நாட்டிடையர் 
அணிந்திருந்த கண்ணி வியப்பை விளைவித்தது . குட்ட 
நாட்டவர் பச்சிலையால் அழகுறத் 

தொடுக்கப்பட்ட 
உவலைக் கண்ணி யணிந்திருந்தனர் . காட்டிடையே காற்றால் 
எழும் செம்மண் மாசு தன்பால் படிந்தாலும் , பாசிலைக் 
கண்ணியின் 

குன்றாதெனக்கருதி ஆயர் பசுந் 
தழையைத் தம் கண்ணிக்குப் பயன் கொண்டது , அவ் 
விடையரது இயற்கை யறிவின் ஒட்பத்தைப் புலவர் 
அறியக் காட்டிற்று . 

ஒருகால் இடையனொருவன் தன்னுடைய ஆனிரை 
களை மேய்க்கக் காட்டிற் செலுத்திக்கொண்டு செல்வதை 
மதுரைக் குமரனார் கண்டு அவன் செயலில் தமது கருத் 
தைப் போக்கி நின்றார் . எதிரே முழைஞ்சுகள் நிறைந்த 
கற்குன்றொன்று பசுந்தழை போர்த்து அழகு திகழ 
நின்றது . அதற்கு நேரெதிரே சேய்மையில் சிறுகாடு 
சூழ்ந்த குன்றொன்று நின்றது . ஆங்கே இருந்த தழை 
மரங்கள் அத்தணை வளமாக இல்லை . ஆயினும் பசுந்தழை 
போர்த்துப் பார்வைக் கினிமை வழங்கிய கற்குன்று 
நோக்கிச் செல்லும் ஆனிரைகளை இடையன் தன் மடித்த 
வாயால் வீளையொலி யெழுப்பி மடக்கி , எதிர் பக்கத்தே 
சேணிற் புல்லி தாய்த் தோன்றும் 


பசுமை 


காட்டுக் 


முடிவேந்தர் தொடர்பு 


89 


3 


என 


தொரு 


குன்றுக்குச் செலுத்தினான் . அதனைக் கண்ட குமரனார் , 
" இவ்விடையன் எதிர் பக்கத்துச் சிறுகாட்டுக்கு இவற் 
றைச் செலுத்துவானேன் ? வியந்து எண்ணமிட 
லானார் . எண்ணமிட்டு முடிவதற்குள் இடையனுடைய 
ஆனிரைகள் விரைவில் நெடுந்தொலைவு சென்று 
விட்டன . சிறி துபோது கழிந்ததும் பசுந்தழை போர்த்த 
கற்குன்றின் முழைஞ்சொன்றிலிருந்து உருமுரறு போல்வ 

முழக்கம் கேட்டது . துணுக்குற்றுத் தெளிவு 
கொண்ட குமரனார் மடிவாய் இடையனது மனவுணர்வின் 
மாண்பு 

தெரிந்து பெரு வியப்பெய்தினார் . அக் குன்று 
சூழ்ந்த வியன் புலம் புலி துஞ்சும் வியன் புல மென்று 
முன்னறிந்து அதனைக் குறுகுதற் கஞ்சித் தன் ஆனிரை 
களைக் கொண்டுய்த்த இடையன் செயல் , மதுரைக் 
குமரனார்க்கு மனத்தால் என்றும் மறக்கப்படாத தொன் 
றாயிற்று . 

இவ் வகையில் நாட்கள் சில சென்றன . மேலும் 
சில சான்றோர் சேரமான் குட்டுவன் கோதையைக் காணக் 
குட்ட நாட்டுக்குப் போந்தனர் . சேரமான் அவர்கட்குப் 
பெருஞ் செல்வந் தந்து சிறப்பித்தான் . அவர்கள் விடை 
பெற்ற காலையில் மதுரைக் குமரனாரும் தமக்கு விடை 
தருமாறு வேந்தர் பெருமானை வேண்டினார் . சேரமான் 
மழை முகிலும் 

நாணுமாறு 

பெருஞ் 

செல்வங்களை 
அவருக்கு வழங்கிக் காலின் ஏழடிப் பின் சென்று வழி 
விட்டான் . குமரனார் ஏனைச் சான்றோர் குழுவுடன் காடும் 
மலையும் இடையிட்ட வழிகளைக் கடந்து தம் நாடு நோக்கிச் 
செல்வா ராயினர் . 

சான்றோர் குழாத்துக்குத் தலைவராய் வந்துகொண் 
டிருக்கையில் , குமரனார் வழியில் மிடியுற்று வருந்தி வரும் 
பாணர் கூத்தர் புலவர் முதலிய பலரையும் கண்டு , தாம் 
பெற்ற பெருவளத்தை அவர் கட்கும் அறிவுறுத்திச் 
சேரமானுடைய ஊரும் பேரும் கொடையும் நடையும் 
பிறவும் எடுத்தோதி அச் சேரமான் குட்டுவன் கோதை 
பால் ஆற்றுப்படுத்தார் . அவருட் சிலர் , அச்சம் நின்று 


90 


மதுரைக் குமரனார் 


ஐயன் 


நாடு 


என 


அலைக்கும் உள்ளத்தராய் அயர்வுடைமை தோன்ற 
மீர் , குட்டுவன் கோதையிருந்து காக்கும் குட்ட நாட்டிற் 
குள் எவரும் புகுதல் அரிதென்பர் ; அரிதின் முயன்று 
புகுந்து ஊரடையினும் 

அவனுடைய 

செவ்வி 
பெறுவது அதனினும் அரிதென்பர் . நீவிர் பங்ஙனம் 
சென்று அவன் செவ்வி பெற்றீர் ? " 

வினர் . 
குமரனார்க்கு வியப்புப் பெரி தாயிற்று . 

மதுரைக் குமரனார் தம்மை வினவிய பரிசிலரை 
ஆராயலானார் . 

அவர்களைக் குறித்து நோக்கினார் . அவ 
ருள்ளத்தில் உண்மையிலே இவ் வினாக்கட்கு இடமிருப் 
பதை அறிந்தார் . 

அறிந்தார் . அவரைத் தெருட்டிச் சேரமானைச் 
சென்று காண்டற்கு உள்ள மெழுமாறு செய்தல் தக்க 
தெனத் தெளிந்தார் . அவரது 

பார்வையில் அன்பு 
தோன்றி நின்றது “ அன்புடையீர் , கேண்மின் ; எங்கள் 
தலைவனான சேரமான் குட்டுவன் கோதையது ஊர் மிக்க 
கம்பலையுடையது. மக்கள் மனத்தில் அச்சமும் , மனையில் 
வறுமையும் , பேச்சில் தடுமாற்றமும் , பிற தொழில் 
கயில் 

இடை யூ றும் இல்லை ; 
பலைக்குக் காரணம் 

என்று தொடங்கிய குமரனார் , 
அவனூர்க்கு நீவிர் புதியராய்ச் சென்றீராயினும் , அவ் 
வாறின்றி , அவ்வூர் முற்றும் தொன்று தொட்டு நம் 
முடையதாக உடையவர் போல இனிது செல்லலாம் . 
எம்மைப்போற் பரிசில் பெற்று வாழ்வர்க்கு அவனூர்க் 
குள் உரிமையுடன் செல்வது எளிதாகும் . சென்றவழி , 
அவன் கோயிலை யடைந்து அவன் செவ்வி பெறுதற்கும் 
சிறிதும் தடையி ராது . நம்போலும் இரவலரைக் கண்ட 
அளவில் , வாயில் காவலர் வழி விடுவர் . சேரமான் குட்டு 
வன் கோதையும் இறவாத இன்ப அன்பு மொழி வழங்கிப் 
பெரும் பொருள் நல்கி நும்மைப் பேணுவன் என்பா 
ராய் , 
எங்கோன் இருந்த கம்பலை மூதூர் 
உடையோர் போல இடையின்று குறுகிச் 
செம்மல் நாளவை அண்ணாந்து புகுதல் 
எம்மன வாழ்க்கை இரவலர்க் கெளிதே 


வகை 


கம் 


( 


முடிவேந்தர் தொடர்பு 


91 


உடை 


அற நூலார் 


12 


மான் 


என 


என்று இசை நலந் தோன்றப் 

பாடிக் 

றினார் . 
யார்பால் இல்லா தார் செல்லுமிடத்து நிமிர்ந்த தலையும் 
எடுத்த மார்பும் பெருமித நடையும் கொண்டு செல்வது 
கருதும் பயனை விளைவியாது 

என்பர் 
எனினும் , செந்நாப் 

புலமை படைத்த இரவலர்க்கு 
இஃது இயல்பா தலால் , இதனால் அவர்கட்குத் தடை 
யொன்றும் 

உண்டான தில்லை யென்பார் , அண்ணாந்து 
புகுதல் இரவலர்க்கு எளிது என்று குறித்துரைத்தார் . 

இச் சொற்களைக் கேட்ட இரவலர் , அற்றேல் , 
யாங்கள் சென்ற விடத்தெல்லாம் வேந்தர் பலரும் சேர 
குட்டுவன் கோதையை 

கோதையை இங்ஙனம் கூறினரே ? 
இதற்குக் காரணம் யாதாகலாம் ? " 

வினவினர் . 
குமரனார் , அது கேட்டதும் குறுமுறுவல் கொண்டார் . 
காரணமும் உண்டென்பார் போலத் தமது தலையை 
யசைத்தார் . பின்னர்ப் புலமை வழங்கும் 

அருமை 
வாயைத் திறந்து , யான் முன்னே சொன்ன படி அவ 
னுடைய மூதூருட் புகுதல் இரவலர்க்கு மட்டில் எளிது , 
எளிதே 

எனத் தொடங்கி , அவன் இரவலரைப் 
புரப்பதைக் கடனாக மேற்கொண்டு , கைம்மாறு நோக்காது 
மழையைப் பெய்யும் வானமும் நாணுமாறு தன்பால் வந்த 
இரவலர் அனைவருக்கும் வேண்டுவனவற்றை வரையாது 
வழங்கும் வன்மையுடையவன் . 

விரைந்து 

ம் 
அவன்பால் 

என்றார் . இச் 
சொற்களைச் செவிமடுத்த ஏனை இரவல ருள்ளத்தில் அக் 
கோதைபால் அன்பு பெருகுவதாயிற்று . அஃது அவர்கள் 
முகத்தில் விளங்கித் தோன்றிற்று. 

குமரனார் மேலும் கூறலுற்று , இத்தகைய வண் 
மையையுடைய குட்டுவன் கோதை மிக்க வலி பொருந்திய 
பெரிய கையையுடையன் . அவனது நாட்டிற் புகுதல் 
இரவலர்க் கெளிதேயன்றிப் பிறர்க்கு 

ளி தன்று . 
அவனொடு மாறுபட்டுப் பொரக் கருதிய வேந்தர்க்குப் 
புகுவது மிகவும் அரிது . அவனைப் 

பகைத்தெழுந்த 
மன்னர் , நிகழ்த்திய வஞ்சினம் பொய்யாத நெடுமொழி 


21 


குதிரைகள் 


பல 


உண்டு 


அவன் 


92 

மதுரைக் குமரனார் 
மன்ன ராயினும் அவன் முன்னே , ஆடு மேய்க்கும் 
இடையரை ஒப்பர்; அவரது தானை ஆடுகளை ஒக்கும் ; 

புலியை யொப்பன் ; அவனது நாடு இடையன் 
தன் ஆட்டினத்தோடு புகுதற்கு அஞ்சும் புலி துஞ்சும் 
காட்டை யொக்கும் " என்பார் . 

இரவலர்க் கெண்மை யல்லது , புரவெதிர்ந்து 
வானம் நாண வரையாது , சென்றோர்க்கு 
ஆனாது ஈயும் கவிகை வண்மைக் 
கடுமான் கோதை துப்பு எதிர்ந்தெழுந்த 
நெடுமொழி மன்னர் , நினைக்குங் காலை , 
பாசிலைத் தொடுத்த உவலைக் கண்ணி 
மாசுண் உடுக்கை மடிவாய் இடையன் 
சிறுதலை யாயமொடு குறுகல் செல்லாப் 
புலி துஞ்சு வியன்புலத் தற்றே 

வலி துஞ்சு தடக்கை யவனுடை நாடே . 
என்று பாடினர் . யாவரும் மகிழ்ச்சி கொண்டு கைகொட் 
டிப் பாராட்டினர் . ஒவ்வொரு சொற்றொடரையும் பன் 
முறை ஓதி யோதிப் பொருட்சுவை தேர்ந்து உவகை 
யுற்றனர் . இடையனுடைய கண்ணியும் உடையும் பற்றி , 
வினாவெழுந்தபோது , 

குமரனார் குட்டநாட்டிடையன் 
இயல்பெனக் கூற , யாவரும் மகிழ்ந்தனர் . இரவலர்க்குக் 
கவிகையும் , இகல்கொண்டு போரெதிரும் புரவலர்க்குத் 
தடக்கையும் சேரமான் குட்டுவன் கோதையுடையன் 
என்றதும் , தலைமக்கள் செல்லும் நெறி தவறுடை 

-த்தாயி 
னும் மறாது பின்செல்லும் இயல்பு தோன்றத் தானையைச் 
சிறு தலையாயம் ( ஆடுகள் ) என்றதும் சான்றோர்க்கு மிக்க 
இன்பம் தந்தன . பாணர் இப்பாட்டிற்குப் பண்ணமைத்து 
நெஞ்சிற்கொண்டு , யாழும் குழலும் தண்ணுமையும் பிறவும் 
வழி நிற்ப மிடற்றாற் பாடினர் . யாவரும் நன்று நன்றெனப் 
பாராட 

ட்டினர் . 

இங்ஙனம் சிறிதுபோது சொல்லாடி இன்புற்ற 
சான்றோர் தத்தமில் விடைபெற்று நீங்கினர் . மதுரைக் 
குமரனார் தம்மொடு போந்த ஏனைச் சான்றோருடன் தமது 
நாடு நோக்கி வரலானார் . சேரமான்பால் ஆற்றுப்படுக்க 
பட்ட சான்றோர் கூட்டம் குட்டநாடு நோக்கிச் சென்றது . 


கப் 


முடிவேந்தர் தொடர்பு 


93 


சா . 


செல்வர் தொடர்பு 
மதுரைக்குமரனார் சோழன் நலங்கிள்ளி சேட்சென்னி 
பால் இருந்து வருகையில் அவனுடைய தானைத் தலைவர்க 
ளுள் ஒருவனான எனாதி திருக்கிள்ளி யென்பவன் பெரும் 
புகழும் பெருவண்மையும் உடையவனாய் விளங்குவது 
கண்டும் கேட்டும் இருந்தார் . நல்லிசைச் சான்றோரும் 
போர் த்துறை வல்ல மறச் சான்றோரும் திருக்கிள்ளியைப் 
பாராட்டிக் கூறினர் . சோழவேந்தனும் அவனுக்கு எனாதி 
யென்னும் பட்டமும் அதற்குரிய ஏனாதிக் கணை யாழியும் 
தந்து சிறப்பித்திருந்தான் . 

குமரனார் சோழவேந்தன் சேட்சென்னிபால் விடை 
பெற்றுக்கொண்டு சேரநாடு சென்றபோது வழியில் இந்த 

தி திருக்கிள்ளியைக் காண விரும்பி அவனூருக்குச் 
சென்றிருந்தார் . அவலும் அவரை நன்கு வரவேற்று 

வரிசைக்கொப்பப் பரிசில் தந்து பரவினான் . 
குமரனார் அவனை முடிமுதல் அடிகாறும் உற்று நோக்கி 
னார் . விழுப்புண் பட்டு வடு நிறைந்த முகமும் , எரியெழ 
விழிக்கும் கண்ணும் , எழுவுறழும் தோளும் , வாள் வடு 
தழும்பிய மார்பும் , தாளுற நீண்ட தடக்கையும், கழ 
லணிந்த அழகிய அடியும் வியப்புறக் கண்டார். இவனைப் 
பகைத்துப் பொருதழிந்த சிறார் மன்னரும் பேரூர் 
வேந்தருமாகிய பலரையும் நினைந்தார் . அவர் உருவங்கள் 
குமரனார் மனக்கண்ணில் தோன்றின. அவற்றைத் திருக் 
கிள்ளியின் உருவத்தோடு வைத்து எண்ணினார் . அவ் 
வெண்ணம் மதுரைக் குமரனாரது புலமை யறிவில் செப்ப 
மெய்தித் தீவிய இனியதொரு செந்தமிழ்ப் பாட்டாய் 
வெளிவந்தது . 


ஏை 


அவர் 


நீயே , 


அமர்காணின் அமர்கடந்தவர் 
படைவிலக்கி எதிர்நிற்றலின் 
வா அள் வாய்த்த வடுவாழ் யாக்கையொடு 
கேள்விக் கினியை கட்கின் னாயே 


94 


மதுரைக் குமரனார் 


அவரே , 
நிற்காணின் புறங்கொடுத்தலின் 
ஊறறியாமெய் யாக்கையொடு 
கண்ணுக் கினியர் செவிக்கின் னாரே 
அதனால் , 
நீயுமொன் றினியை அவருமொன் றினியர் 
ஒவ்வா யாவுள மற்றே வெல்போர்க் 
கழல்புனை திருந்தடிக் கடுமான் கிள்ளி 
நின்னை வியக்கும் இவ்வுலகம் அஃது 

என்னோ பெரும உரைத்திசின் எமக்கே 
என்று பாடினர் . இதன்கண் , திருக்கிள்ளி கண்ணுக்கு 
இனியனாகாமைக்குரிய காரணத்தை அமர்காணின் அமர் 
கடந்து அவர் படைகளை விலக்கி மேற்செல்லாவாறு 
கற்சிறைபோலத் தடுத்து எதிர் நிற்றலின், வாட்புண் 
ணுற்று வடுவுடைய யாக்கை யுடையனாயினாய் ” என்றும் , 
பகைவர் கண்ணுக்கு இனியராதற் கேது , அவர்கள் 
நின்னைக் காணின் புறங்கொடுத் தோடிடுவர் ; புறங்கொடுத் 
தார்மேற் படையெறிதல் போரறமன்றெனக் கருதி , நீ 
படை யெறிந்து புண் செய்யாய் , அதனால் அவர்கள் வாள் 
செய்யும் புண்ணால் வடுப்படாத மெய்யுடையராயினர் 
என்றும் கூறியது , முன்னையது புகழ்வதும் பின்னையது 
இகழ்வதுமாய் மிக்க சுவை பயந்து நின்றது . இத்தகைய 
நின்னைச் சான்றோருலகம் வியந்து புகழ்வ தன்றிச் செயற் 
பாலது பிறிதியாதும் இல்லை யென்பதை உலகின்மேல் 
வைத்து , “ நின்னை வியக்கும் இவ்வுலகம் அஃது என்னோ 
என்றார் . பெரும எமக்கு அஃது உரைத்திசின் 
குமரனாரது 

பேரன்பினை வெளிப்படுத்தக் 
கண்டான் திருக்கிள்ளி . அவர் இன்முகம் காணும் அளவு 
பெருஞ் செல்வத்தைப் பரிசில் நல்கிப் பாராட்டினான் . 
குமரனார் அவன்பால் விடைபெற்றுக்கொண்டு காவிரிக் 
கரை வழியே கொங்குநாடு நோக்கிச் சென்றார் . 

கொங்கு நாடு போந்த மதுரைக் குமரனார் காவிரிக் 
கரையிலுள்ள ஓடை யென்னும் ஊர் வழியாக வந்து ஈர்ந் 
துறை யடைந்தார் . இவ்வோடை இதுபோது ஈரோ 


என்பது 


செல்வர் தொடர்பு 


95 


சாண 


என்பது 


கோய 


( ஈரோடை ) டென்றும் , ஈர்ந்தூர் ஈஞ்சூரெனத் திரிந்து 
பின்பு எங்கூர் என்றும் இக் காலத்தே வழங்குகின்றன . 
அக் காலத்தே ஈர்ந்தூர் கோயமான் என்னும் வேளாண் 
பெருமகற்கு உரியதாயிருந்தது . இக் கோயமானுடைய 
பெயர் தோயன்மாறன் என்றும் எடுகளிற் னப்படு 
கிறது . கோயமான்கள் 

கொங்கு நாட்டில் 
பண்டை நாளில் வாழ்ந்த ஒரு குடியினர் பெயர் . 
மான் புத்தூர் பிற்காலத்தே கோயம்புத்தூராயிற்று . குடி 
கோயமான் குடியினரான கோயர் 

என்பது 

கோவியர் , 
கோவர் என்பவற்றின் திரிபாகும் . இடையர் என்பது 
கருத்து . சிலர் கோயம்புத்தூர் என்பது கோசர்புத்தூர் 
என்பதன் திரிபு என்கின்றனர் . 

இக் கோயமான் பெருஞ் செல்வனல்லன் . ஆயினும் 
வேற்படை 

கொண்டு பகைவரை வென்று அவர்பாற் 
பெறும் பொருளை இல்லார்க்கு வழங்கி , அவரது இன்மை 
தீர்த்து , அதனால் அவர் எய்தும் இன்பம் கண்டு பெரிதுவக் 
கும் இயல்பினன் . இவனுடைய இசையினை உடன் வந்த 
சான்றோர் கூறக் கேட்ட குமரனார் ஈர்ந்தூரடைந்து இவ 
னைக் கண்டார் . கோயமானும் அவரது புலமைச் சிறப் 
பறிந்து அன்பு மிக வரவேற்றுப் பெருஞ் சிறப்புச் செய் 

ஈந்தூரில் தன்னுடைய செல்வ மனைக்கண் மது 
ரைக் குமரனாரைச் சின்னாள் தங்கியிருக்குமாறு கோய 

வேண்டி யிருத்திக்கொண்டான் . அங்கனமே 
தங்கி அவனுடைய குணஞ் செயல்களை நேரிற் கண்டறியும் 
வாய்ப்பு குமரனார்க் குண்டாயிற்று . 

க் கோயமான் , சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய 
பெருந்திருமாவளவனுக்குத் தானைத் தலைவனாய்ப் படை 
வேண்டுவழி வாளுதவும் மறமாண்புடையவன் . 
வேந்தர் பால் பேரன்பும் பெருமதிப்பும் இவனுக்குண்டு. 
வேந்தர் மதிக்கத்தக்க பெருஞ்செல்வம் இவன்பால் இல்லை 
யாயினும் இவனுடைய போர் வன்மையும் படைப் பெரு 
மையும் அவர் நெஞ்சில் நன்மதிப்பை யுண்டு பண்ணின . 
தனக்கு வேந்தனான சோழனுக்கு உள்ளம்போல உற்றுழி 


தான் . 


மான் 


சோழ 


96 


மதுரைக் குமரனார் 


யுதவும் உயர்ந்த மனப்பண்பு 

மனப்பண்பு இக் கோயமானிடத்தில் 
அமைந்து கிடந்தது . 

மேலும் , இவன் இல்லார்க்கும் உடையார்க்குப்போல 
இந்நிலவுலகில் பசியின்றி வாழ உரிமையுண்டெனக் கரு 
தும் உரவோன் . 

உடையார்க்குள தாகிய உடைமை அவர் 
தம் வலியுடைமையால் உண்டாய தாயின் , அவ்வலி பெற்ற 
தன் பயன் , அவர் தாமே தமித்துண்டு தமது வயிறு நிரப் 
புவ தன்றெனக் கருதினன் . வலியுடையார் வலியில்லாமை 
யால் வறுமையுறுவோரது 

பசியை நீக்கி இவ்வுலகில் 
வாழச் செய்வது கடன் என்று எண்ணி அதற்கேற்ப ஒழு 
கினன் . அதனால் , என்றும் படையேந்திச் 

படையேந்திச் சென்று , 
வலியுடைமையாற் செருக்கி மகிழ்ச்சி மிகுவாருடன் 
போருடற்றி , அவரை வென்று அவர் நல்கும் பொருளைக் 
கொணர்ந்து தன்னையடைந்தார்க்கு ஈந்து இல்லோர் 
சொல்மலை ) 

எனும் வண்புகழ் வளர்த்து வந்தான் . 
இவனது புகழ் பாணர் கூத்தர் முதலிய பலராலும் 
நாடு முழுதும் பரப்பப்பட்டது . இன்மையுற்று வரும் 
இரவலர்க்கு வேண்டுவன தந்து அவரது இன்மை தீர்க்கும் 
கடமையால் இடையீடின்றிப் போர் செய்வதே தொழி 
லாகக் கொண்டிருந்தமையின் , 

கோயமானுடைய 
உடல் முற்றும் விழுப்புண் பட்டு வடு மலிந்திருந்தது. 
ஆயினும் , ஆண்மை மாசுபடாமையின் , வாள்வடு மயங்கி 
வடுவின்று வடிந்த யாக்கை 

யுடையனாய் விளங்கினான் . 
இச்செல்வன் பால் ஒருகால் பொருட் குறைபாடுண்டாயின் 
அவன் போர்க்குச் சென்றிலன் என்று கருதவேண்டும் ; 
போர்க்குச் செல்லவில்லையெனின் , அவனுடைய படைக் 
கருவி வடிக்கப்பட்டில் ; கொல்லன் உலைக்களத்துள்ளன 
எனல் வேண்டும் . சுருங்கச் சொல்லுமிடத்து , இல்லோ 
ரது இன்மை தீர்த்து , அவரும் ஏனை உடையோர் போலப் 
பசியின்றி வாழ்தல் வேண்டுமெனப் போர் மேற்கொண்டு எப் 
பொழுதும் தன்னுயிரை இல்லாதார் பொருட்டு ஈதற்கு ஈடு 
படுத்தி ஈர்ந்தையூரில் வாழ்ந்துவந்தான் ஈர்ந்தூர் கிழான் 
கோயமான் என்பது மிகையாகாது . இல்லோர் வரிசையுள் 


செல்வர் தொடர்பு 


97 


12 


முன்னணியில் இருப்பவர் பாண்மக்களாதலின் , பாணர் 
பொருட்டு உயிர்வாழ்ந்த பண்பு நோக்கி , இவனைப் “ பாண் 
பசிப்பகைஞன் என்பது சான்றோர்க் கியல்பாயிற்று 

இடையறாது போர்செய்தலால் கோயமானுக்கு வேல் 
முதலிய படைகள் நாடோறும் வடிக்கப்பட வேண்டி 
யிருந்தன . வேல் வடித்துக் கொடுத்தல் ஊர்க்கொல்லர்க் 
குக் கடனே . ஆயினும் , நாடோறும் வடித்துக் கொடுத் 
தல் வேண்டுமெனின் , எத்தகைய கொல்லர்க்கும் சிறிதே 
னும் வருத்தமுண்டாகாமல் இராது , அதனை யறியுந் 
தோறும் கோயமான் அக்கொல்லருக்குத் தன் பால் வரும் 
இரவலரது பசித்துன்பத்தைக் காட்டியும் , எடுத்தோதியும் , 
இவர்களது பசித்துன்பத்தைப் போக்குதற்கு நீ வடித் 
துத் தரும் வேல் பயன்படுகிறது ; இந்த நினது வேல் 
வடிக்கும் பணி , இல்லாரது இன்மை தீர்த்து , இன்ப வாழ்வு 
பெறுவிக்கும் நற்பணி எனக் கூறியும் ஊக்கம் கொளுத் 
தினன் . இச்செயல் காணுந்தோறும் மதுரைக் குமரனார் 
அவனை நினைந்து இன்புற்றார் . 
அவன் மனையில் 

இருந்து வருகையில், 

மதுரைக் 
குமரனார் தமது இயற்கைப்படியே சூழவுள்ள வூர்களுக்குச் 
சென்று மக்கள் செயல் நலங்களைக் கண்டு வ 

வருவார் . 
நாள் வேற்றூர்க்குச் சென்று திரும்பி வந்துகொண்டிருந் 

வழியில் வறுமையால் மெலிந்து வருந்தி வரும் 
முதிய இரவலன் ஒருவனைக் கண்டார் . தனது வறுமைத் 
துன்பத்தை அவன் கூறக் கேட்டார் நம் குமரனார் . அவன் 
பால் கழிவிரக்கம் கொண்டார் . " இரவல , நினது வறுமை 
நீங்கவேண்டின் என்னொடு வருக . இரவலராகிய பாணர் 
முதலாயினாரது பசிக்குப் பகைவன் ஒருவன் ஈர்ந்தையூரில் 
உள்ளான் . அவன் நாடோறும் தொடர்ந்து கொடை 
வழங்கும் அத்துணைப் பெருஞ்செல்வ முடையனல்லன் 
ஆயினும் , இரப்போர்க்கு இல்லையென்று மறுப்பதும் கரப் 
பதும் செய்யும் இழிகுணம் உடையவனும் அல்லன் , 
தனக்குத் தலைவனாகிய வேந்தனுக்கு உறும் இடும்பைகளைத் 
தாங்கும் அறவுணர்ச்சி நிறைந்தவன் . அவ்வப்போது 


LD 


தார் . 


ம . கு .-- 7 


98 


மதுரைக் குமரனார் 


வன் . 


நிகழும் போர்களில் பகைவர் எறியும் படைகளால் புண் 
பட்டு வடுவுற்ற யாக்கையுடையன் . ஆனால் , ஆண்மை 
மாசுபடாமையால் மறநெறி வழுவாத வனப்பு வாய்ந்த 

இல்லையென இரப்போர்க்கு இயல்வது கரவாது 
கொடைக்கடன் பூண்டிருக்கின்றான் . யாங்கள் எங்கள் 
வறுமையைக் கூறி அவனை இரப்போமாயின் , அவன் 
உடனே தன்னூர்க் கொல்லனை வருவித்து , அவற்கு எமது 
உண்ணாவயிற்றைக் காட்டி , இவர்களது பசி தீர்த்தல் 
வேண்டிப் பொருள் கருதிப் போர்க்குச் செல்வேன் ; என் 
வேல்களை வடித்துத் தருக என வேண்டுவன் . இங்கனம் , 
இரவலர் வறுமை தீர்ப்பது பொருளாகப் போரில் உயிர் 
கொடுக்கும் உயர் திருவாளனை நீயும் வந்து காண் என்று 
கூறி , இக்கருத்தமைந்த பாட்டொன்றை யமைத்து , 


" நிரப்பாது கொடுக்கும் செல்வமும் இலனே ! 
இல்லென மறுக்கும் சிறுமையும் இலனே ; 
இறையுறு விழுமம் தாங்கி , அமரகத்து 
இரும்பு சுவைக்கொண்ட விழுப்புண் நோய் தீர்ந்து 
மருந்து கொள் மரத்தின் வாள் வடு மயங்கி 
வடிவின்று வடிந்த யாக்கையன் ; கொடையெதிர்ந்து 
ஈர்ந்தை யோனே , பாண்பசிப் பகைஞன் ; 
இன்மை தீர வேண்டின் எம்மொடு 
நீயும் வம்மோ , முதுவாய் இரவல ! 
யாம்தன் இரக்குங் காலைத் தான் , எம் 
உண்ணா மருக்கு காட்டித் தன்னூர்க் 
கருங்கைக் கொல்லனை இரக்கும் 
திருந்திலை நெடு வேல் வடித்திசின் எனவே " 


பாண 


என்று பாடினர் . வந்த இரவலனும் ஒரு பாண் மகனாத 
லால் , அப்பாட்டிற்கு இசை வகுத்துப் பாடினான் . 
இருவரும் கோயமானிடம் சென்றனர் . அது கேட்டுப் 
பேரின்பத்தில் திளைத்து மகிழ்ந்த கோபமான் 
னுக்குப் பொன்னும் பொருளும் தந்து சிறப்பித்தான் . 
மதுரைக் குமரனாரும் அவன்பால் சிறந்த பரிசில் பெற்று 
விடையும் பெற்றுக்கொண்டு சேரநாட்டுக்குச் சென்று , 
சேரமான் குட்டுவன் கோதையைக் கண்டு , அவன் தந்த 


செல்வர் தொடர்பு 


99 


பரிசிலைப் பெற்றுத் தமது மதுரை நாட்டுக்குத் திரும்பி 
வரலானார் . 

வருகையில் சேரநாட்டு மலைத்தொடர்களையும் காடு 
களையும் கடந்து பாலக்காட்டு நாட்டுவழியே வந்தார் . 
அந்நாட்டில் வெண்குடையென்னும் ஊர்க்குரியனாய் ஒரு 
சீறார்ப் பெருந்தலைவன் விளங்குதலைக் கண்டார் . வெண் 
குடையென்னுமூர் , இப்போது மலையாள மொழி வழங்கு 
மூராய் , வெங்கொடி எனத் திரிந்து வழங்குகிறது . அக் 
காலத்தே இவ் வெண்குடை யென்னும் ஊர்க்குரிய அத் 
தலைவன் சேரநாட்டுக் குட்டுவர் குடியில் தோன்றிச் சோழ 
வேந்தர் தானைக்குத் தலைவனாய் எனாதிப்பட்டம் பெற்றுக் 
குட்டுவன் என்னும் குடிப்பெயரே விளங்கச் சோழிய 
ஏனாதி திருக்குட்டுவனெனச் சிறப்புற்றிருந்தான் . அவன் 
முன்னோர் குட்டநாட்டில் அரசர் குடியிற் றோன்றிய 
தொன்னல முடையர் ; இரவலர்க்கீத்து இறவாப் புகழ் 
பெற்ற பழங்குடியினர் . அவனது குடிவரவு மதுரைக் 
குமரனாருக்கு நன்கு தெரிந்திருந்தது . அதனால் , அவர் 
அத் திருக்குட்டுவனைக் காண விரும்பி அவனுடைய 
ஊராகிய வெண்குடைக்குச் சென்றார் . 

மதுரைக் குமரனாரது வரவு கேட்டறிந்த திருக்குட்டு 
வன் மிகவும் விருப்பமுற்று அவரை நன்கு வரவேற்று 
அன்பு புரிந்தான் . அவன் செல்வமனைக்கண் தங்கிய 
குமரனார் வைகறைப்போதில் தம்மொடு போந்த பாணனைக் 
கொண்டு திருக்குட்டுவனுடைய தந்தை முன்னாளில் 
மைந்து பொருளாக மண்ணசையுற்று வஞ்சிசூடிப் பகை 
வேந்தர்மேற் படைகொண்டு பொருது மேம்பட்ட திறத் 
தைத் தமிழ் மணங் கமழும் இசைப்பாட்டமைத்துப் 
பாடினர் . பாணனும் ஒருகண்மாக்கிணையென்னும் இசைக் 
கருவியை இசைத்தான் . பள்ளி யெழுச்சிக் காலத்தே 
துயிலுணர்ந்தெழுவோர் பலரும் , தெளிந் தமைந்திருக்கும் 
தம் முள்ளத்துக்கு மிக்க இன்பம் நல்கும் இப் பாட்டின் 
இன்னிசையில் ஈடுபட்டு அகமலி உவகை யெய்தினர் . 
திருக்குட்டுவனும் பள்ளி யெழுந்து பாட்டிசையில் ஊறிய 


100 


மதுரைக் குமரனார் 


பண்ணின்பத்தில் மூழ்கிக் குமரனாரைக் கண்டு கழிபே 
ருவகை 

கொண்டான் . கொண்டவன் , குமரனார்க்குக் 
களிற்றுப் பரிசி லொன்று நல்கி , அவர் தன்னைப் பிரியா 
வகையில் பிணித்துக்கொள்ளக் கருதினான் . போர் 
யானைகொண்டு அறப்போர் புரியும் அடல்வேலனாதலின் , 
திருக்குட்டுவன் தன்பாலுள்ள களிறுகளிற் போருடற்றிப் 
புகழ்சிறந்த வெஞ்சின வேழமொன்றைத் தேர்ந்து நம் 
மதுரைக் குமரனார்க்கு நல்கினான் . குமரனார் அவ் யானை 
யைச் சென்று கண்டார் . அது வெஞ்சினம் தணியாது 
வீறுகொண்டு நின்றது. அவர்க்கு மனத்தே 
முண்டாயிற்று. இக்களிறு 

தமக்கு 

உதவாதென 
எண்ணிப் 

பாகனை அழைத்து “ இதனை அரசனிடமே 
சேர்த்து விடுக என்றார் . 


வேழப்பரிசில் மீளத் தன்பால் திரும்பிவரக்கண்ட 
திருக்குட்டுவன் 

முதற்கண் திகைத்தான் . சிறிது நீள 
எண்ணினான் . . “ என் தகுதிக்கும் தனது வரிசைக்கும் 
ஒவ்வாது குறைந்ததெனக் கருதிக் குமரனார் இவ்வாறு 
செய்தார் போலும் என முடிவு செய்தான் . வரிசையும் 
தகுதியும் நோக்காமையாகிய குற்றம் தன்பால் உண் 
டானதென்று திருக்குட்டுவன் நாணினான் : முன்னே 
தந்தது போல்வதொரு களிற்றினைப் பண்ணுமாறு 
பாகரைப் பணித்தான் . பக்கத்தில் மணி மாறி யொலிக்க , 
நெற்றிப் பட்டத்தோடு பொன்னரிமாலை 

கிடந்தசைய , 
மருப்புக்களில் கிம்புரி இருந்து அழகு செய்ய , பண்ணுத் 
லமைந்த களி 

இரண்டனையும் குமரனார்க்குப் பரிசி 
லென விடுத்தான் களிறுகளும் அவை சுமந்த பொன் 
னும் பொருளும் துகிலும் குமரனார் எதிர்பாராவண்ண 
வந்து சேர்ந்தன . மதுரைக் குமரனார் திருக்குட்டுவனது 
மனமாட்சியை யெண்ணினார் . தாம் பாடியவற்றையும் 
பிற நிகழ்ச்சிகளையும் நினைவு கூர்ந்தார் ; உவகையாற் 
கலுழ்ந்தார் ; அவர் புலமையுள்ளத்தில் வியப்பும் உவகை 
யும் மாறிமாறி உண்டாயின . ஏனைப் பாடல் 
புலமைச் சான்றோரை நினைந்தார் . அவர்கள் அனைவரும் 


ம் 


சான்ற 


செல்வர் தொடர்பு 


101 


கை 

வண்மையை 


இத்திருக்குட்டுவனுடைய 

யறிதல் 
வேண்டுமெனக் கருதினார் . அக்கருத்து மேற்குறித்த 
பொருள்களைக்கொண்ட இனிய பாட்டாய் வெளிவந்தது . 
அது , 


" சிலையுலாய் நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் 
ஒலிகதிர்க் கழனி வெண்குடைக் கிழவோன் 
வலிதுஞ்சு 

சு தடக்கை வாய்வாள் குட்டுவன் 
வள்ளியய னாதல் , வையகம் புகழினும் 
உள்ளல் ஓம்புமின் ; உயர்மொழிப் புலவீர் ! 
யானும் , இருள் நிலக் கழிந்த பகல்செய் வைகல் 
ஒருகண் மாக்கிணை தெளிர்ப்ப ஒற்றிப் 
பாடிமிழ் முரசின் இயல்தேர்த் தந்தை 
வாடா வஞ்சி பாடினேன் ஆக , 
அகமலி உவகையொடு அணுகல் வேண்டிக் 
கொன்று சினந்தணியாப் புலவுநாறு மருப்பின் 
வெஞ்சின வேழம் நல்கினன் ; அஞ்சி 
யான் அது பெயர்த்தெனென் , ஆக ; தான் அது 
சிறிதென உணர்ந்சுமை நாணிப் பிறிதுமோர் 
பெருங்களிறு நல்கி யோனே ; அதற்கொண்டு 
இரும்பே ரொக்கல் பெரும்புலம் பெறினும் 
துன்னரும் பரிசில் தருமென 

என்றுஞ் செல்லேன் அவன் குன்று கெழு நாடே 
என்பது . இப்பாட்டின்கண் , அகன்ற மார்பும் வலி 
மிக்க கையுமுடைய திருக்குட்டுவன் வெண்குடை யென் 
னும் ஊர்க்குரியவன் என்று சிறப்பித்து முதலில் அவ 

வள்ளன்மையை வையக முழுதும் புகழ்கின்ற 
எடுத்தோதுகின்றார் . 

புலவர்களை 
நோக்கி இவ்வள்ளியோனை உள்ளன்மின் ; இவன் 
துன்னரும் பரிசில் தரும் என விலக்குவார் . . அவ 
னுடைய மிக்க கொடையைத் தமக்கு அவன் நிகழ்த்திய 
வாற்றால் கூறுகின்றார் . பிறரை வேண்டாவென விலக்கும் 
இவர் , தான் விலகி நிற்கும் திறத்தை இறுதியில் , 
இரும்பே ரொக்கல் பெரும்புலம் புறினும், என்றும் செல் 
லேன் அவன் குன் றுகெழு நாடு என்று கூறி முடிக் 


னுடைய 


தன 


பின்ன 


ர் , 


. 


கின்றார் . 


என 


102 

மதுரைக் குமரனார் 
ஏனாதி திருக்குட்டுவன் வலிய வில்லையெடுத்து வளைத் 
தாளுதலால் அகன்ற தன் மார்பின் கண் சாந்தணிந்து 
தண்ணிய அருள் மேவிய உள்ளத்தன் என அவன் மெய்ந் 
நலத்தை, 

சிலையுலாய் நிமிர்ந்த சாந்து படு மார்பின் 
என்றார் . இச்சொற்றொடர் நலத்தைச் சுவைத்து வியந்த 
காப்பியப் பாவலரான திருத்தக்கதேவர் , தாம் சிறப்பித் 
துப் பாடிய சீவகனை சிலையுலாய் நிமிர்ந்த மார்பன் 
இத்தொடராற் குறித்திருப்பது தமிழறிஞர்க்குப் பேரின் 
பந் தருவதொன்று . இக்குட்டுவனுக்குரிய வெண்குடை 
யென்னுமூர் , மலைநாட்டதாயினும் நெல்வளம் மிக்க நீர்மை 
யுடையதென்று விளங்குமாறு , “ ஒலிகதிர்க் கழனி வெண் 
குடை என்றார் . 

இவ்வில்லேருழவற்குச் சிலைவன்மையும் நெல்வளம் 
சுரக்கும் வெண்குடையுரிமையும் ஒருபால் விளங்க , ஒரு 
பால் இரவலர்க்கு ஈதற்கென அமைந்து விளங்கும் கைந் 
நலத்தை “ வலிதுஞ்சு தடக்கை யெனச் சிறப்பித்து , 
அக் கை வாட்போரிலும் வல்லதென்பது தோன்ற “ வாய் 
வாள் குட்டுவன் " 

என்றார் . 
இங்கனம் தோள்வன்மையும் கை வண்மையும் ஒருங் 
குடையார்க்கு வையக முழுதும் புகழ் பரவுவது ஒருதலை 
யாகலான் . வாய்வாள் குட்டுவன் வையகம் புகழினும் 
என்றும் , அத்தகைய புகழுடையோனை உயர்ந்த புலவ ரனை 
வரும் கண்டு பரவ விரும்புவது இயல்பா தலால் , அவரை 
நோக்கி , அவ்வாறு செய்யன்மின் என விலக்குவார்போல 

உள்ளல் ஓம்புமின் உயர்மொழிப் புலவீர் என்றும் 
கூறினார் . இது மறைமுகமாக உயர்மொழிப்புலவர் 
ஒருங்கு திரண்டுவந்து , தங்கள் உயர்மொழியால் இக்குட்டுவ 
னது புகழுடம்பை உயர்மொழிப்புலமைச் செய்யுளால் 
உருப்படுத்தி நிலைநிறுவுதல் வேண்டுமெனப் பணிக்கும் 
தமிழ்ப்பணி . 

வண்மையாற் புகழ்வளர்க்கும் வள்ளியோனாகிய திருக் 
குட்டுவனைக் 

காணவிரும்பும் உயர்மொழிப் புலவர்களை 


12 


செல்வர் தொடர்பு 


103 


22 


விலக்குதற்கு உரிய காரணத்தை விரியக் கூறத் தொடங்கி , 
யான் வைகறைப் போதில் ஒருகண் மாக்கிணை தெளிர்ப்ப 
ஒற்றி , இவன் தந்தையது வாடாவஞ்சி பாடினேன் ; 
அதற்கு அவன் அகமலியுவகையொடு அணுகல் வேண்டி 
வெஞ்சினவேழம் நல்கினன் ; யான் அவ்வேழத்தைக் கண்டு 
அஞ்சிப் பெயர் த்தேன் ; தான் அது சிறிதென உணர்ந்தமை 
நாணி , பிறிதுமொரு பெருங்களிறு 

நல்கினன் ; அது 
கொண்டு , ஒக்கல் பெரும்புலம்புறி னும் , அவன் குன்று 
கெழு நாட்டிற்குச் செல்லின் , துன்னரும் பரிசில் தருவ 
னென்பது தெரியும் ; அதனால் யான் என்றும் செல்லேன் ; 
நுமக்கும் அவ்வாறே செய்வன் ” என்று கூறியுள்ளார் . 

வாடாவஞ்சி பாடிய பொழுது இன்னது எனத்தெரிய 
விளங்குதற்கு , "“ இருள் நிலாக் கழிந்த பகல் செய் 
வைகறை என்றார் . இருள் நிலா என்றது முற்பகுதி 
இருளும் பிற்பகுதி நிலவுமாகிய இராக்காலம் . 

வைகறை 
யாவது இரவுக்காலத்துக் கிறுதியாய்ப் பகற்காலத்துக்குத் 
தோற்றுவாயாய் இருப்பது . அதனைப் “ பகல் செய் 
வைகறை யென்றார் . இவ்வாறே அந்திமாலைப்போது 
பகற்காலத்துக் கிறுதியாய் இரவுக் காலத்துக்குத் தோற்று 
வாயாவது கொண்டு , அதனை , “ மருண்மாலை யென்றும் 
“ இருள்மாலை ” யென்றும் சரீன்றோர் கூறுவது மரபு. 
இருள் நிலாக் கழிந்த வைகறைப் போது பகல்போல 
நிலவொளி திகழும் இனிய தண்ணிய காலமாய்ப் பாவ 
லரும் பாடல் மக்களும் பாடுதற்கு வாய்த்ததொரு கால 
மாகும் என்பது இதனால் குறிக்கவும் படுகிறது . பாட் 
டிசைக்கேற்ப , ஒருகண் மாக்கிணையைப் பாண்மகள் 
இனிமையுற இசைத்தான் . பாட்டிசையோடு இயைந்து 
அதன் பொருள் நலமும் இசைநலமும் கேட்போர் உள் 
பத்திற் படிந்து இன்ப மெய்தத்தக்க வகையில் அக்கிணை 
இசைக்கப்பட்டது என்பார் , " ஒருகண் மாக்கிணை 
தெளிர்ப்ப ஒற்றி என்றார் . ஒற்று தலை “ அடக்கமாக 
வாசித்தல் " என்று இக்காலத்து இசைவாணர் கூறுவர் , 

இனி , வெறும் இசையே போதுமானது ; பாட்டும் 


12 


A17 


104 


மதுரைக் குமரனார் 


பொருளும் அத்துணைச் சிறப்பு இல என இக்காலத்தே 
பேசியும் எழுதியும் திரிபவர்போலப் பண்டைத் தமிழ் 
மக்கள் அறிவு அறைபோகியவர் அல்லர் ; இசை கருவி 
யாக அதனால் உள்ளத்துக்கு நல்கப்படும் பொருளிலும் 
அவரது கருத்து ஊன்றியிருந்தது ; மக்கள் எழுப்பும் 
இன்னிசைக்கும் எனைப் புள்ளினங்களும் உயிரில்லாத 
இசைக்கருவிகளும் எழுப்பும் இன்னிசைக்கும் பொருள் 
புணர்ந்தெழும் பாட்டொடு பிறந்த இந்த இன்னிசை 
இயல் வேறுபட விளங்கவேண்டும் என்று அந்நாளைய 
அறிவுடைய நன்மக்கள் கருதினர் . அக்கால இயல்புக் 
கேற்பத் தாம் பாடிய பாட்டின் பொருள் இது எனக் 
குறிப்பதற்காக, தந்தை வாடா வஞ்சி பாடினேன் 
என்றார் . திருக்குட்டுவனுக்குத் தந்தை தனக்கென்று 
அமைந்த தேரும் ஒலிக்கும் -முரசும் உடைய பேரரசன் 
என்பது விளங்க “ பாடிமிழ் முரசின் இயல்தேர்த் தந்தை 
எனவும் , மைந்து பொருளாக மண்ணசைகொண்டு ஏனைப் 
பகைவர் மேற் சென்று போருடற்றுவது வஞ்சி யெனப் 
படுமாகையால் , அதனை “ வாடா வஞ்சி யெனவும் குறித் 
தார் . அப்போரில் வஞ்சிப் பூவைச்சூடிப் போர்செய்வது 
மரபு . அதனால் 

வஞ்சியெனப்பட்டது . ஒரு 
காலத்தே ஆங்கிலேயர் தாம் செய்த போரில் ரோசாப் 
பூவைச் 

சூடிக்கொண்டு போர் செய்தனர் . அதற்கு 
ரோசாப்பூப் போர் ( Wars of the Roses ) என்று பெயர் 
கூறினர் . இங்கே வஞ்சியென்பது வஞ்சிப்பூ வன்று 
வஞ்சி சூடிச்செய்யும் போர் என்பதற்காக , “ வாடாவஞ்சி 
என்றார் . இளையோர்க்குப் பொதுவாகவே தம்முடைய 
குடியிற் பிறந்த முன்னோரது புகழ் கேட்டவழி , அவ . 

உள்ளம் உவகையால் மலிவது இயல்பு . அம் 
முன்னோரிலும் புகழப்படுபவர் தம்மைப் பெற்ற தந்தையே 
யாகிய வழி , உவகை பெரிதாமென்பது சொல்ல வேண்டா . 
உவகை மிகுதியால் தனக்கும் குமரனாருக்கும் பிரியாது 
நெருங்கிய நட்புண்டாக வேண்டினானென்பது தோன்ற , 
* அகமலி உவகையோடு அணுகல் வேண்டி என்றார் . 
வேள் பாரிக்குக் கபிலரும், அதியமானுக்கு ஔவையும் 


ருடைய 


( S 


1 . 


நின்றது 


பற்றோடு செல்வர் தொடர்பு 

105 
போல நட்பால் பிரியாத்தொடர்பினை 

அணுகுதல் 
வேண்டி 

” யெனக் குறிக்கின்றார். 
இனி , பாட்டிசையும் பொருளும் கேட்டு இன்புற்ற 
திருக்குட்டுவன் குமரனாருக்குத் தந்த பரிசிலாகிய 
வெஞ்சின வேழத்தின் இயல்பு கூறுவா ராய் , " கொன்று 
சினம் தணியாப் புலவுநாறு மருப்பின் , வெஞ்சின வேழம் 
நல்கினன் , என்றார் . போரில் 

பகைவரைக் கொல்லு 
தற்குக் கொண்ட சினம் , கொன்ற பிறகும் தணியாது , 
கொன்றதனால் மருப்பில் புலால் நாற்றம் நாற 
அவ்வேழம் ; அதனை எனக்கு நல்கினன் என்பது இதன் 
பொருள் . அணுகல் வேண்டி என்பதையும் இதெனொடு 
கூட்டிக் காணின் , இவ்வெஞ்சின வேழத்தைக் கொணர்ந்து 
நிறுத்தி , என்னையும் அதனை அணுகல் வேண்டி நல்கினன் ; 
அதன் வெஞ்சினத் தோற்றங் கண்ட மாத்திரையே பேரச்ச 
முற்றுத்துளங்கிய என்னை நன்கறியாது அதனை யணுகல் 
வேண்டினன் ; எனது நிலை இரங்கத்தக்கதொன்றாகி விட் 
டது என நகைச் சுவை தோன்ற இச்சொற்றோடர்கள் நிற் 
பது காணத்தக்கது . 

இவ்வண்ணம் அச்சம் பயக்கும் வேழத்தை வேண்டா 
வென 

பெயர்த்துவிட்டேன் . என் கருத்தைப் 
பார்க்காமல் , அப்பெருந்தகை , அவ்வேழப் பரிசிலை யான் 
சிறிதென நினைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டான் . 
அதனால் , இருபெரு வேழங்களை நல்குவது என் வரிசைக்கு 
ஒத்ததாம் என்றும் ,, 

இவ்வரிசை யறியாது 
போனது தனது அறியாமை என்றும் நினைத்து , அத் 
தவற்றுக்கு நாணி வேறொரு பெருங்களிற்றை முன்னே 
யிரண்டும் பெரும் பொருளைச் சுமந்துகொண்டு வந்தன . 
அவை துன்னுதற்கரிய வெஞ்சின வேழங்களா தலால் , 
எனக்குக் கலக்கம் பெரிதாயிற்று . ஆதலால் , என் பெருஞ் 
சுற்றம் பசியால் மிக மெலியி னும் அவன்வயிற்சென்றால் 
அவன் முன்போல் துன்னரும் பரிசில் தந்து அச்சுறுத்து 
வன் என்ற எண்ணத்தால் என்றும் அவன் குன்று கெழு 


யான் 


எனது 


106 


மதுரைக் குமரனார் 


. 


தான் , 


நாட்டுக்குச் செல்லேன் என்றார் . " துன்னரும் பரிசில் " 
என்னும் இத்தொடர் , நம்போல்வார் பெறுதற்கரிய பெரும் 
பரிசில் என்றும் பொருள் படுமாறு இத்தொடர் அமைந் 
திருப்பது குறிக்கத்தக்கது . 

இங்கனம் ஏனாதி திருக்குட்டுவனைப் பழிப்பது 
போலப் புகழ்ந்து அவனது இசையினை நிறுவும் இப்பாட் 
டைப் பாடினாராக , குமரனாரைத் திருக்குட்டுவன் சின்னாள் 
தன்பால் இருத்திச் சிறப்பித்தான் . " இரும்பே ரொக்கல் 
பெரும் புலம்புறினும் " என்ற தனைத் திருக்குட்டுவன் எண் 
ணினான் . அவரது பிரிவால் அவருடைய ஒக்கலும் மனைவி 
மக்களும் தனிமையுற்று வருந்துவர் என்பதை யுணர்ந் 

மதுரைக் குமரனாரது உள்ளம் ஒக்கலின் தனிமை 
யெண்ணுவதை, அவரது சிறுசொற்றொடர் புலப்படுத்தி 
யது கண்டு வியந்தான் . தனது அன்பின் பெருமைக்கு 
அகப்பட்டுக் குமரனார் தமது மனைவாழ்க்கையைப் பிரிந் 
திருந்து நினைந்தெய்தும் வருத்தத்தை விரியக் கூறமாட் 
டாது திகைப்பது கண்டு காலின் ஏழடிப் பின் சென்று 
வழிவிட்டான் . மதுரைக் குமரனார் பின்பு மலைநாட்டைக் 
கடந்து மதுரை சென்றடைந்தார் . 

நெடுநாட்களாகப் பிரிந்திருந்த ஒக்கலும் மக்களும் 
அவரை விரும்பி வரவேற்றனர் . நல்லிசைச் சான்றோரும் 
பிற நண்பரும் அவர் வரலாறு கேட்டுப் பேரின்ப முற்ற 
னர் . தனிமை குடிகொண்டிருந்த அவரது தமிழகத்தில் 
தமிழ்ப்பாட்டும் தமிழிசையும் தழைத்தோங்கின . 
வெல்க ! தமிழரசு மேம்படுக ! தமிழ்நாடு பன்னலமும் 
தழைத்தோங்க வாழியவே ! 


தமிழ் 


முற்றிற்று . 


